T.1857 


PILLAIP- PINI - VĀKATAM 


A collection of Notes on certain ailments and 

recipes of Children 


CRITICALLY EDITED WITH INTRODUCTION 

AND NOTES 


BY 


Ayurvedabhaşana Ayurvedācārya , Vaidyaratna , 
Pandit M. DURAISWAMI AIYANGAR, A.K.A.C. 

Ayurvedic Medical Practitioner ( Regd . ) 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, MADRAS 


1962 


Price Rs . 4-12-0 


PRINTED AT THE 
RATHNAM PRESS ( BRANCH ) 

MADRAS- 1 


i 


INTRODUCTION 


The Government of Madras took up for consideration the 
question of publication of the various manuscripts in different 
languages on subjects like Philosophy , Medicine, Science , etc., 
early in May , 1948. Important Manuscripts Libraries in the 
Madras Presidency were requested to send a list of unpublished 
manuscripts with them for favour of being considered by the 
Government for publication , The Honorary Secretary of the 
Tanjore Maharaja Serfoji s Sarasvathi Mahal Library . Tanjore, 
alone complied with this request . This list as well as a similar list 
of unpublished manuscripts in the Government Oriental Mantis. 
cripts Library, Madras, were carefully examined and a tentative 
selection of manuscripts suitable for publication was made . 
The Government in their Memorandum No. 3491348-10 , 
Education , dated 4-4-1949 , constituted an Expert Committee with 
the Curator of the Government Oriental Manuscripts Library , 
Madras, as the Secretary , for the final selection of manuscripts 
suitable for printing and for estimating the cost of publication . 


The following are the members of the Committee 


1 . Sri T. M. Narayanaswami Pillai , M.A. , BL . 
2 . R. P. Sethu Pillai . B.A. , B.L. 
3 . C. M , Ramachandra Chettiar , B.A. , B.L. 
4 . R. Krishnamoorthy , ( Kalki ) . 
5 . Dr. N. Venkataramanayya, M.A., Ph . D. 
6. Sri M. Ramanuja Rao Naidu , M.A. 

V. Prabhakara Sastri . 

N. Venkata Rao , M.A. 
9 . H. Sesba Ayyangar . 
„ Masti Venkatesa Ayyangar. 

M. Mariappa Bhat , M.A., L.T. 
Dr. C. Achyuta Menon , B.A., Ph.D 


10 . 


12 . 


ii 


13. Dr. C. Kunhan Raja , M.A., D. Phil. 
14 . A. Sankaran , M.A., Ph.D., L.T. 
15. Sri Polakam Rama Sastri. 
16 . S. K. Ramanatha Sastri. 
17. Dr. M. Abdul Haq, M.A. , D. Phil . , ( Oxon . ) 
18. Afzul-ul-Ulama Hakim Khader Ahamed . 
19 . Sri P. D. Joshi . 
20 . S , Gopalan , B.A., B.L. 
21 . T. Chandrasekharan , M.A. , LT. 


With the exception of Sri Masti Venkatesa Ayyangar, and 
Dr. C. Kunhan Raja , the above members continued to be 
members of the Expert Committee for 1950-51 also to which 
the following gentlemen were added in Goyt. Memo . 7297 - E / 
50-3 , Edn ., D / -19-5-50 and Govt . Memo. No. 15875 - E / 
50-4 , Edn . , D - 7-9-50 . 


1 . Dr. A. Chidambaranatha Chettiar, M.A. , Ph . D. , 
2 . Sri S. Govindarajulu , B.A., B.L. , LI - B . , Bar - at- law . 
3. Capt . G. Srinivasamoorthy, B.A. , B.L. , M.B., and C.M. 

Dr. Muhammad Hussain Nainar , M.A. , Ph . D. , 
5 . Sri T. V. Subba Rao , B.A. , B.L. , 
6. Principal, College of Indian Medicine, Madras . 


The members of the Committee formed into Sub 
Committees for the various languages, Sanskrit, Tamil, Telugu, 
Kannada , Malayalam , Mahrathi and Islamic Languages. They 
met during the month of May , 1949 , at Madras and at Tanjore 
to examine the manuscripts and make a selection . The recom 
mendations of the Committee were accepted by the Government 
and they decided to call these publications as the “ MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES," and appointed the 
Curator , Government Oriental Manuscripts Library , Madras, as 
the General Editor of the publications under this series . 


The following manuscripts were taken up for publication 
during 1949-50. 


lii 


.66 


A." FROM THE GOVERNMENT ORIENTAL 

MANUSCRIPTS LIBRARY, MADRAS 


TAMIL 
1. Kappal gāttiram 
2. Anubhava Vaiddiya - Murai 
3. Attānakõlā halam 
4. Upadēša Kāndam 
5. Cõlar Pūrya Pattayam 
6. Śivajñāna Dipam 


TELUGU 


1. Auşadha Yogamului 
2. Vaidya Nighanțuyu 
3. Dhanurvidyā Vilasamu 
4. Yoga Darśana Vişayamu 
5. Khadga Lakşaņa siromani 


SANSKRIT 


1. Vişanārāyaniyam- ( Tantrasārasañgraha) 
2. Bhārgava Nädikā 
3. Hariharacatu rangam 
4. Brahmasātravrtti - Mitākşarā 
5. Nyāyasiddhānta Tattyāmrtam 


MALAYALAM 


1. Garbha Cikitsa 
2. ( a ) Västulakşanam 

( b ) Silpa vişayam 
3. Mahāsāram 
4. Kanakkusāram 
5. Kriyākramam 
6. Kanakkusāram- (Bālaprabodham ) 


KANNADA 


1. Lököpakāram 
2. Rattamatam 


iv 


3. Aśyaśāstram 
4. Vividha Vaidya Vişayagalu 
5. Sangitaratnākara 
6. Sūpaśāstra 


ISLAMIC LANGUAGES 
1. Jamil -Al- Ashya 
2. Tibb - E - Faridi 
3. Tahqiq - Al- Buhran 
4. Safinat - Al-Najat 


" B " FROM THE TANJORE MAHARAJA SERFOJI S 

SARASVATHI MAHAL LIBRARY , TANJORE 


TAMIL 


1. Sarabendra Vaidya Murai (Diabetos) 
2 . Do. 

(Eyes) 
3 . Do. 

( Anaemia ) 
4 . Do. 

( Syāsakāsam ) 
5. Agastiyar 
6. Konkanarśarakku Vaippu 
7. Tiruccirrambalakkovaiyār. with Padavurai 
8. Tālasamudram 
9. Bharatanāțyam 
10. (a ) Pandikēli Vilāsa Nātakam 

(b ) Purūraya Cakravarti Nāțakam 

( c ) Madana Sundara Vilasa Nätakam 
11. Percy Macqueen s Collection of Folklore in the 

Madras University Library 
12. Rāmaiyan Ammanai 


TELUGU 


1. Kamandakanitisā rámu 
2. Tāladašāprānapradipikā 
3. Raghunātha Nayakābhyudayamu 
4. Rājagöpäla Vilasamu 
5. Rāmāyanamu by Katta Varadarāja ... : 


MAHRATHI 
1. Nātyaśāstra Sangraha 
2. (a ) Book of Knowledge 

(b ) Folk Songs 
( c ) Dora Darun Veni Paddhati 

(d ) Asyasa Catula Dumani 
3. ( a ) Prată pasim bendra Vijaya Prabandha : 

( b ) Sarabhendra Tirthāyali 

( c ) Livani 
4 . Devendra Kura vaõji 
5. Bhakta Vilasa 
6. Sloka Baddha Rāmāyan ! 


SANSKRIT 


1. Asyalāstra with Tricolour illustrations 
2. Rājamrgāåka 
3. Anandakandam 
4. Ayurvedamahodadhi 
5. Gita Govinda Abhinaya 
6 .: (a ) Colacampū 

( b ) Sahendra Vilasa 
7. Dharmákūtam - Sundara Kanda . 
8. Jātakasära 
9. Vişnutattvanirnaya Vyākhyā 
10. Sangita Darpana 
11. Bijapallava 


Daring 1950 , only the Sub - committee for TAMIL , 
TELUGU and KANNADA met in the month of July 1950 at 
Madras . 

The following books were taken up for publication in the 
yarious languages during 1950-51 , 


TAMIL 


1. Datcanāyaṇār - Vaiddiya-- Attavanai 
2. Vaiddiyak Kalañciyam 
3. Anubhaya Vaiddiya Murai Vol. 3. 


TELUGU 


1. gaivācārasangrahamu 
2. Anubhava, Vaidyam 
3. Abhinayadarpanamı 


SANSKRIT 


1. Arogyacintāmani 
2. Tattvasāra with Ratnasarini 
3. Sūtrarthānīta Lahari 
4. (a ) Ratna dipikā 

( b ) Rutnasastra 


MALAYALAM 


1. Ašvacikitsa 
2. Phalasāžasamuccaya 


KANNADA 


1. Vaidya Sära Sangraha 

During 1951-52 , only the Sub -committees for TAMIL , 
TELUGU and MALAYALAM met in the month of April 1951. 
The following books were taken up for publication in the various 
languages . 


TAMIL 
1. Saptarişinādi 
2. Karnatakarājākka ! Savistara Caritram 
3. Bharata Siddāntam 
4. Pillaippiņivākatam 
5. Anubhava Vaiddiyam Vol. 4 
6. Māttuyakatam 


TELUGU 


1. Brahmavidyā Sudhārnavamu 
2. Rāgatālacintāmani 
3. Vaidyacintāmani 
4. Kumārarämuni Katha 
5. Kātamarāju Kathā 


vii 


SANSKRIT 


1. Devakeralam -- Candrakalā Nādi 
2. Patañjala Yogasitra Bhasya Vivarana by Sri . 

Sarkarācārya 


MALAYALAM 
1. Kilivandusamvadam 

Advaita Vedantam 
3. Barhaspatyasütra with Malayalam commentary 
4. Karana paddhati 


KANNADA 


1. Sadgururahasyam 


ARABIC 


2. Shawakil - Ul- Hur 


It is hoped that the publication of most of the important . 
manuscripts will be completed within the next four years . 


Some of the manuscripts taken up for publication are 
represented by single copies in the Library and consequently the 
mistakes that are found in then could not be corrected by 
comparing ther with other copies. The editors have, however, 
tried their best to suggest correct readings. The wrong readings 
are given in round brackets and correct readings have been 
suggested in square brackets . When different readings are found , 
they have been given in the footnotes except in the case of a 
few books in which the correct readings have been given in the 
footnote or incorporated in the text itself . 


The Government of Madras have to be thanked for 
financing tho ontire scheme of publication although there is 
drive for economy in all the departments . My thanks are due 
to the members of the Expert Committee who spared no pains 
in selecting the manuscripts for publication . I have also to 
thank the various editors , who are experts in their own field , for 


viii 


readily consenting to edit the manuscripts and see them through 
the press. The various Presses that have co -operated in 
printing the manuscripts in the best manner possible also deserye 
imy thanks for the patience exhibited by them in carrying out 
the corrections made in the proofs. 


The present work is based on two palm -leaf manuscripts 
preserved in the Government Oriental Manuscripts Library , 
bearing R. Nos. 508 and 1797. The former manuscript was 
presented to this Library in the year 1921–22 by Kombai Sri 
Sankaranarayana Vadhyar of Uttamapalayam , Madurai District . 
The other manuscript was presented in the year 1949-50 by 
Mridangam Sri Subbaiyar, of Chattapuram village , Palghat. 
Both the manuscripts are now printed as Part I and Part II 
respectively. 


Government 
Oriental Manuscripts 
Library , Madras - 5 . 

31-1-1952 


T. CHANDRASEKHARAN , 

General Editor , 
Madras Govt . Oriental Series . 


PREFACE 


as 


This book Pillaip - pini Vakatam is a work on the 
diseases peculiar to children and their treatment . 
The special medical subject termed Kaumara 
Bhrtyam in Ayurveda is called Bāla Vakațam or 
Pillaip -piñi Vākațam in Tamil . But the Ayurvedic 
term Kaumāra Bhịtyam is used in a wider sense than 
the Tamil phrase Pillaip - piņi Vākațam or Bala 
Vākatam , since the subject Kaumāra Bhștyam deals 
with the method of bringingup the children from the 
time of their birth up to their juvenile state and 
various kinds of treatment during their healthy and 
unhealthy conditions in addition to a number of 
peculiar ailments that affect the children . The phrase 
Management of children " is the exact and appropriate 
English term to indicate the Sanskrit word Kaumāra 
Bhịtyam . So this Tamil phrase Pillaip - piņi Vakațam 
or Bāla Vakatam does not carry the fuller idea or 
meaning of Kaumāra Bhrtyam . This Pillaip - piņi 
Vākatam deals solely with some diseases of children 
and some curious ways of treatment adapted by Tamil 
Vaidyas and charmers . 


This book is neither a standard work nor is to be 
considered as one of the important minor Tamil medical 
works written by the ancient authors such as Agastiyar, 
Teraiyar , Pulippani , Bhogar and others . My conviction 
is that this is a collection of several medical notes made 
by a person of neither ancient nor of recent time . The 
subject matter might have been gathered from various 
old Tamil medical works as well as works of recent 
origin . The person who was inquisitive to gather 


some peculiar recipes and pieces of information as 
regards the children s diseases , has also included 
many matters heard from some physicians and others 
in this book , as he regarded them to be useful and 
note - worthy . I am of opinion , therefore , that this is 
an old Note -book of medical matters collected from 
time to time by a physician , or most probably by an 
amateur interested in medicine and demonology. 


This book vaguely describes various diseases of 
children and the ill - effects supposed to be caused by 
the attacks of ghosts or devils with their treatments 
by medicaments, spell of charms and offering of 
Bhuta -bali to hostile demons . The description of 
diseases etc. is not regular and the whole subject matter 
is to be considered written at random . 
places we can notice the repetition of passages . Many 
names of the diseases etc., are found to be quite pecu 
liar , rude and not mentioned in any ancient recognised 
Tamil medical works . 


In many 


In this book the subject matter is written in prose 
and poetry . Poetical passages form the major part of 
the book . The portions , where the passages are found in 
prose form , deal invariably with the illness caused by 
evil spirits or devils and their treatment by the spell of 
Mantras and Yantras . This portion of prose contains 
generally more blunders . The compiler does not in 
variably follow the grammatical rules or any other 
principles adopted by the recognised Tamil authors . 


It seems to be an incomplete book . In the begin 
ning we find neither the traditional benedictory verse 
nor any introductory passage . The authentic Tamil 
medical works - major or minor - do not begin abruptly 
with a passage stating a child s complaint as this 


xi 


book curiously does . The book ends similarly with 
some passages containing absolutely irrelevant and 
unnecessary subjects , most vulgar in character . This 
kind of abrupt conclusion , especially in indecent way 
was never approved by standard authors . In some 
pages many lines or passages are missing owing to the 
loss of the leaves in the original manuscript. 


I have to say, a few words about an important 
fact as regards the revising and editing of this book . 
When I undertook the editorship of this work , I had 
only the press copy of the manuscript supplied by the 
Curator of tho Government Oriental Manuscript 
Library . I had no other copy of this book to compare 
with and scrutinise the work at hand . Then I took 
the book Bāla Vākatam ( a copy of which I possess ) 
edited by Vaidyaratna Murugesa Mudaliar and read 
it . The reason for this attempt of mine was the 
synonymous character of these two names , Pillaip 
piņi Vākațam and Bāla Vākațam . Then I noticed with 
surprise the similarity in character of these two books 
in various places . I have compared the poetical por 
tions of this book under notice with those of Bala 
Vakatam and found most of the verses of these two 
books are the same . 


While I was correcting and revising the press 
copy manuscript of this book with the help of Bala 
Vākatam and its printing work also was in progress , 
I was in search of another authentic work unlike the 
present book , called Bāla Vākațat - tirațțu which came 
to my notice already some time ago . Fortunatoly I 
was able to borrow a copy of this ancient work from 
my friend Ayurveda Bhūşana P. Somasundara Devar 
of Choolai . So I have used these two Tamil medical 
works - Bāla Vākațam and Bāla Vākatat - tirattu to 
correct, compare and scrutinise the present book 


i 


xii 


Pillaip -pini Vākațam in order to edit this book pro 
perly and critically . Bāla Vākațam edited by the late 
Murugesa Mudaliar and published in 1933 , does 
not indicate anywhere its author s name or its origin 
or any other information with regards its authenti 
city . 

The other book Bāla Vākațat -tirațțu is an 
nld printed work and apparently an authentic one . Its 
title page unfortunately is missing . Its characteristic 
old appearance indicates its age and I think that it 
would have been printed seventy or eighty years ago , 
The very title Bāla Vākațat-tirattu specifies that that 
work is also a compilation of matters collected from 
different earlier works of Agastyar, Dhanvantari, 
Teraiyar and others . I have gathered these and other 
informations from the prefatory notes written by some 
learned Pandits in Bāla Vākațat - tirattu . I learn 
through the preface of that book that there was another 
* Bāla Vākatam " written by Agastyar himself which 
must be the earliest work on this special subject and 
the authors of Bāla Vakațat - tirațţu and also . Bala 
Vākatam edited by the late Murugesa Mudaliar might 
have taken the necessary subject matters from that 
ancient work of Agastyar , Bala Vākatam edited by 
the late Murugesa Mudaliar is almost an adaptation of 
Bāla Vakatat - tirattu , for , the subject matter , the verses , 
the way in whicn the chapters are divided and the 
names given for almost all the chapters are found to 
be identically same in both the books . Bāla Vākatat 
tirattu must , evidently be an earlier work than Bala 
Vākatam and most of the verses , found in Pillaip -pini 
Vakața m might have therefore been taken either from 
Bala Vākațat - tirattu or from another ancient Bāla 
Vākațam of Agastyar . The name of the author of 
this book , Pillaip - piņi Vākațam its origin , date and 
object of its writingare not known . 


xiii 


In this brief preface I am not giving necessary 
reasons and facts with regards my ideas and views 
expressed above . Many detailed accounts about the 
character of this book aud the facts related to my 
remarks and view points stated above can be found 
in my Tamil critical Introduction printed along with 
this preface 


This book , however, may be useful for those who 
want to know the real nature and standard of medical 
knowledge the Tamil Vaidyas possessed and their 
made of medical practice some time ago . 

At the end I have to express my thanks to Sri 
T. Chandrasekharan , M.A. , L.T., Curator, Government 
Oriental Manuscripts Library , Madras , for his kind 
ness in offering me the editorship of this book . 


Kilpauk , Madras , 


M. DURAISWAMI AIYANGAR . 


15th January , 1952 . 


முகவுரை 


தமிழ் நாட்டில் அகத்தியர் , போகர் , தேரையர் , புலிப்பாணி , 
யூகிமுனி முதலிய பண்டைக்காலத்திய வைத்தியாசிரியர்கள் 
இயற்றிய வைத்திய நூல்களும் , யோக நூல்களும் , வாத நூல் 
களும் பொதுவாக வைத்தியம் , யோகம் , இரஸவாதம் ஆகிய 
வற்றைக் கூறுகின்றன . நாம் இப்பொழுது பரிசோதித்து 
அச்சிடும் ( பிள்ளைப் பிணி வாகடம் என்கிற இந்நூல் அந் 
நூல்களைப்போல் வைத்தியம் முதலிய விஷயத்தைப் பொது 
வாகக் கொள்ளாமல் , குழந்தை வைத்தியம் என்னும் பிரத்தியேக 
வைத்திய முறையைக் கூறுவதற்காக ஏற்பட்டதாகும் . தமிழ் 
நாட்டில் சில 

சில வைத்தியர்களும் , தமிழ் மாந்த்ரிகர்களும் , 
வைத்தியரல்லாத பொதுமக்களிற் சிலரும் வழங்கும் விநோத 
மான பல குழந்தைப்பிணிகளின் பெயர்களையும் , அவற்றிற்கான 
பரிகாரமுறைகளையும் இந்நூலிற் காணலாம் .. இந்நூலின் 
அமைப்பு வகைகளையும் , நாம் பரிசீலனை செய்துள்ளபடி இந் 
நூல் ஏற்படுவதற்கான முகாந்தரங்களையும் , இதன் குணாகுணங் 
களையும் விளக்குவதற்கு முன் , " பிள்ளைப் பிணி வாகடம் " 
என்னும் நூலின் பெயரைப்பற்றி சிறிது ஆராய்ச்சி செய்வோம் . 


என்கிற 


( வாகடம் " என்னும் சொல் ( வாக்படன் 
பெயரின் திரிபினால் அமைந்த வைத்தியப் பெயர் . கி.பி. ஐந்தாம் 
நூற்றாண்டில் ஆசார்ய வாக்படன் என்னும் பிரபல வைத்திய 
நூலாசிரியர் இருந்தார் . அக்னிவேசர் முதலியவர்களால் வட 
மொழியில் - விவரிக்கப்பட்டுள்ள காயசிகித்ஸை என்னும் 
முறையையும் , தந்வந்தரி முதலியவர்களால் அநுஷ்டிக்கப்பட்டு 


1. காயசிகித்ஸை - ஜ்வரம் , அதிஸா ரம் , க்ஷயம் , குஷ்டம் முதலான 
( வாதாதி தோஷக்கோளாறால் உண்டாகும் ) ரோகங்களுக்கு ஒளஷதங்களை 
யுபயோகித்துச் செய்யப்படும் வமரம் , விரேசகம் முதலிய சிகித்ஸாமுறை 
களை விளக்கும் வைத்தியப் பகுதி . 


காய 


வந்த சல்யசிகித்ஸா முறையையும் ஒன்றுகூட்டி அஷ்டாங்க 
ஹ்ருதயம் , அஷ்டாங்கஸங்கிரஹம் முதலான அரிய ஆயுர்வேத 
நூல்களை அந்த வாக்படாசாரியர் இயற்றியிருக்கிறார் . 
சிகித்ஸை சல்யசிகித்ஸை என்னும் அவ்விரு பெரிய பிரிவு 
களடங்கிய வைத்தியசாஸ்திரத்தை மீண்டும் அஷ்டாங்கங்கள் 
என்னும் எட்டுப் பிரிவுகளாக வகுத்து , வைத்தியசாஸ்திரத்தில் 
புதிய சீர்திருத்தங்களைச் செய்தவரும் அவ் வாக்படரேயாவர் . 
வாக்படர் ஒழுங்கு படுத்திய அஷ்டாங்கங்கள் என்னும் இச்சீர் 
திருத்தமுறை அமைந்தது முதல் ஆயுர்வேதசாஸ்திரத்தைக் 
கற்பதும் , அச்சாஸ்திரமுறைகளின்படி வைத்தியம் செய்வதும் 
இச்சாஸ்திர வழியில் ஈடுபட விரும்பியவர்களுக்கு வெகு எளி 
தாய் விட்டது . அஷ்டாங்கங்களும் தனித்தனி வகுக்கப்பட்டு , 
வைத்திய சாஸ்திரம் வாக்படர் மூலமாய் பூர்ணமான ஒழுங்கு 
முறையில் அமைந்ததையுணர்ந்த பண்டைய வைத்தியாசாரியர் 
கள் முழு வைத்தியசாஸ்திரத்தையுமே வாக்படமுறை அல்லது 
பாஹடமுறை என்று வழங்கத்தலைப்பட்டனர் . அதைப் பிற் 
காலத்தில் கிரமக்கிரமமாக பாஹடம் அல்லது வாகடம் என்று 


1. சல்யசிகித்ஸை -- சஸ்திரங்களையும் , யந்திரங்களையும் பிரயோகித் 
துச் செய்யப்படும் ரணசிகித்ஸை ; இந்த சல்யசிகித்ஸையே கழுத்துக்குக் 
கீழ்ப்பட்ட அவயவங்களிற் செய்யப்பட்டால் அது ஸாமாந்ய சஸ்திரசிகித்ஸை 
என்றும் , தோளுக்கு மேற்பட்ட அவயவங்களிற் செய்யப்பட்டால் அது 
சாலாக்ய சிகித்ஸை என்றும் கூறப்படும் . 


2. அஷ்டாங்கங்கள் - காயசிகித்ஸை , பாலசிகித்லை , கிரஹசிகித்ஸை , 
ஊர்த்வாங்கசிகித்ஸை (இதுவே சாலாக்யம் ) , சல்யமென்னும் சஸ்திர 
சிகித்ஸை , விஷசிகித்ஸை , இரஸாயாசிகித்ஸை , வாஜீகரணசிகித்ஸை 
என்னும் இவை ஆயுர்வேதத்தின் எட்டு அங்கங்களாகும் . 


மாற்றியும் தமிழ் நாட்டில் வழங்கலாயினர் !, பிறகு , பாஹ்டம் 
அல்லது வாகடம் என்னும் சொல் வைத்தியம் என்கிற பொதுப் 
பெயரைக் குறிக்கும் முக்கியமான மொழியாகவும் ஆகிவிட்டது . 
அதிலிருந்து பல வேறு வைத்திய விஷயங்களுடன் வைத்தியம் 
என்னும் பெயருக்குப் பதிலாக அதே பொருளில் வழங்கப்பட்ட 
வாகடம் 

என்கிற மொழியைச் சேர்த்து , தமிழ் வைத்திய 
நூலாசிரியர்கள் ஒளஷதவாகடம் , குணவாகடம் , பாலவாகடம் 
என்றவாறு வெவ்வேறு வைத்தியப் பிரிவைச் சேர்ந்த நூல்களுக் 
கும் பெயரிடுவது வழக்கமாயிற்று . பிள்ளைப் பிணி வாகடம் 
என்பதும் அவ்விதம் ஏற்படுத்திய ஒரு பெயராகும் . பால 
வாகடம் என்பதும் பிள்ளைப் பிணி வாகடம் என்பதும் ஒரே 
வகையான வைத்திய நூலின் பெயரைக் குறிக்கும் வெவ்வேறு 
சொற்களாம் . பாலவாகடம் என்பதற்குக் குழந்தைகளின் 
நோய்களையும் அவற்றின் பரிகாரங்களையும் விளக்கும் நூலென்று 


1. அஷ்டாங்கஹ்ருதயம் முதலிய நூல்களின் கர்த்தாவான ஆசாரிய 
வாக்படரை வெகு காலமாய் பாகடர் என்று வழங்குகிறார்கள் . ஆந்திர 
தேசத்தில் வாக்படரை பாஹடன் என்றும் , அவரியற்றிய நூல்களைப் பொது 
வாக ( அஷ்டாங்கஹ்ருதயத்தை ) பாஹடம் என்றும் விசேஷமாகக் கூறு 
கிரார்கள் . சிந்தாமணி , பஸவராஜீயம் முதலிய தெலுங்கு வைத்தியக் 
கிரந்தங்களில் வாக்படரைக் குறிப்பிடும் ஸந்தர்ப்பங்களில் பாஹடர் என்றும் , 
அவரது நூலை பாஹடம் என்றும் குறிப்பிட்டிருப்பதைக் காணலாம் . 
அஷ்டாங்கஸங்கிரஹ வியாக்யாநத்தில் ( இந்து வியாக்யாநம் ) மங்கள ச்லோ 
கத்திற்குப் பிறகு உள்ள ச்லோகத்திலும் வாக்படரை பாஹடர் என்று அந்த 
வியாக்யாதா கூறியிருப்பதையும் பார்க்கலாம் . ப , வ என்கிற எழுத்துக் 
களை ஸம்ஸ்க்ருதத்தில் சிற்சில விடங்களில் பேதமில்லாமல் ஒன்றுக்கு 
மற்றொன்றை மாற்றி யுபயோகிப்பது வழக்கம் . அந்த முறையில் பாஹடம் 
( பாகடம் ) என்பது வாகடம் என்று திரிபடைந்தது . P. ராமநாதன் தொகுத்து 
வெளியிட்டுள்ள தமிழ்ப்பேரகராதியிலும் ( 1909 - ஆம் வருஷப்பதிப்பு ) பிரபல 
ஆயுர்வேத நூல்களியற்றிய பாஹடாசாரியர் என்பவரே வாகடர் என்றும் , 
அவர் இயற்றிய சிறந்த வைத்திய நூலே வாகடம் என்றும் வழங்கப்படுவதாய் 
குறிக்கப்பட்டுள்ளது . 


xvil 


தான் பொருள் . வடமொழி வைத்திய நூல்களில் கூறப்பட் 
டுள்ளபடி குழந்தைகளின் பராமரிப்பு முறைகளையும் , 
அவர்களுக்குத் தோன்றும் நோய் முதலியவற்றையும் பற்றி 
விவரிக்கும் வைத்தியப்பகுதி கௌமாரப்ருத்யம் எனப்படும் . 
ஆயுர்வேத நூல்களில் கௌமாரப்ருத்யப் பகுதியில் விசேஷமாக 
குழந்தைகள் பிறந்தது முதற்கொண்டு வாலிபப் பருவம் 
அடையும் வரையில் ஆரோக்கியநிலைமையிலும் , அநாரோக்கிய 
நிலைமையிலும் அவர்களை எவ்வெவ்வாறு பராமரிக்க வேண்டு 
மென்கிற உபாயங்கள் ஒழுங்காகவும் விளக்கமாகவும் விவரிக்கப் 
பட்டுள்ளன . பாலவாகடம் அல்லது பிள்ளைப் பிணி வாகடம் 
என்னும் இக்கெளமாரப்ருத்ய நூலில் குழந்தைகளை ஆரோக்கிய 
நிலைமையில் எவ்வாறு பரிபாலிக்க வேண்டுமென்கிற உபாயங் 
களையோ விதிநியமங்களையோ காணவில்லை . குழந்தைகளைப் 
பீடிக்கும் சில பிணிகளையும் , பேய் பிசாசு முதலியவற்றால் 
ஏற்படுவதாகப் பண்டைக்காலத்தவர் கருதிய சில சங்கை 
களென்னும் கோளாறுகளையும் , அவற்றிற்கான சில பரிகார 
வகைகளையும் மாத்திரம் ஒருவிதமாய் இதிற் காணலாம் . 


அகஸ்தியர் முதலிய பிரபல வைத்தியாசிரியர்கள் இயற்றி 
யுள்ள பண்டைக்காலத்து எத்தமிழ் நூலிலும் படித்தறியாத 
மிகவும் விநோதமான நோய்களின் பல பெயர்களை இந்நூலிற் 
காணலாம் . சாஸ்திரப்பயிற்சியிற் பிற்போக்கான , ரோகங்களின் 
நிதாந லக்ஷணாதி சாஸ்த்ரீய வழிகளில் அனுபவமுமில்லாத நபர் 
கள் இவ்விதப் பெயர்களை வழங்கியிருக்க வேண்டுமென்றுதான் 


1. பாலர்களின் பராமரிப்பு முறை , பாலர்களின் வியாதிகள் , அவற் 
றின் சிகித்ஸாகிரமம் ஆகிய விஷயங்களை விளக்கும் வைத்தியப்பகுதி 
ஆயுர்வேதத்தில் கௌமாரப்ருத்யம் எனப்படுகிறது . ( குமாரன் ஒன்றால் 
குழந்தை அல்லது பிள்ளை ; அதைப் பரிபாலிக்கவும் சிகித்விக்கவும் ஏற்ற 
பணி ப்ருத்யம் எனப்படும் ; அது ஸம்பந்தமான சாஸ்திரம் கௌமாரப்ருத்யம் ). 
கௌமாரப்ருத்யம் , பாலவாகடம் , பிள்ளைப் பிணி வாகடம் என்பவை ஒரே 
விஷயத்தைக் குறிக்கும் பாயாயபதங்களாகும் . 

iii 


xviii 


நமக்குத் தோன்றுகிறது . வால்கிரிசை , துட்டு மாந்தம் , வால 
குமாகண்டன் , வாலகிறுகை , குண்டலியாகணம் , கெந்தபாளி, 
அந்தகசிரகணம் , வெண்கண்ணன் , கருடக்கண்ணன் முதலிய 
நோய்களும் , கண்டி , துடரி , பேனாகாடி , அக்கா தைவங்கள் 
முதலான 

பிசாசுகளாலுண்டாவதாகக் கூறப்படும் 
கோளாறுகளும் , ராடி கட்டுதல் முதலிய சங்காதோஷ பரிகார 
முறைகளும் இந்நூலிலன்றிப் புலிப்பாணி , தேரையர் முதலானோ 
ரின் பழைய வைத்திய நூல்களில் எதிலும் குறிப்பிட்டிருப்ப 
தாகத் தெரியவில்லை ; இவ்விதமான கோளாறுகளின் பெயர் 
களையும் லக்ஷணாதிகளையும் கைதேர்ந்த 

கைதேர்ந்த வைத்தியசாஸ்திர 
வல்லோர் வழங்குவதாகவும் நாம் கேள்விப்பட்டதில்லை . 
இந்நூலின் இரண்டு பாகங்களிலும் பிறந்தது முதல் பன்னிரண்டு 
பதின்மூன்று வயது வரையில் குழந்தைகளை கண்டி , சாமுண்டி . 
துடரி , பேனாகாடி , எரிண்டி , பிரங்காளமுனி, காடுமதி முதலிய 
பலவேறு பெயருள்ள பேய்கள் என்னும் க்ஷத்ர தேவதைகள் 
தாக்கித் துன்பப்படுத்துவதாகக் கூறும் அபூர்வமான விஷயங் 
களையும் , அவற்றின் குறிகள் விந்தையான பரிகாரமுறைகள் 
ஸம்பந்தமான விசேஷங்களையும் இந்நூலிற் படிக்கலாம் . 
அல்லாமலும் அப் பேய்தோஷம் முதலியவற்றின் பரிகாரத்திற் 
காகக் கொச்சையான பாஷையில் சில மந்திரங்களும் , குளிசங் 
கட்டுவது முதலியவற்றைக்குறிக்கும் யந்திரங்கள் என்னும் 
வேறு சில விஷயங்களும் இதில் அடங்கியுள்ளன . யந்திரங் 
களுக்கான சில சக்கிரங்களும் அம்மந்திராதிகளுக்கு அடுத்து 
வரையப்பட்டிருப்பதையும் காணலாம் . இக்காலத்தில் , சாஸ்திர 
தத்துவப்படியும் அநுபவரீதியிலும் நம்பி ஆதரிக்கக் கூடியவாறு 
விளக்கப்படும் ரோக நிதாசாதிகளையும் , ரோகங்களைப் பரிகரிப்ப 
தற்கான அவ்வித சாஸ்த்ரீய சிகித்ஸா முறைகளையும் தவிர்த்து , 
சாஸ்திர தத்துவங்களுக்கும் அநுபவத்திற்கும் ஒவ்வாத பிணிப் 
பெயர்களிலும் , பேய் பிசாசு முதலியவை தாக்குவதால் 
தோன்றுவதாகக் 

றுவதாகக் கூறப்படும் கோளாறுகளிலும், அவற்றின் 
பரிகாரத்திற்காக உபயோகமுள்ளவையென்று குறிக்கப்படும் 


மந்திர யந்திரங்களிலும் நாகரிகப்பழக்கமுள்ள ஜனங்களுக்கு 
நம்பிக்கை ஏற்படுவது ஸாத்யமாவென்கிற கேள்வி உண்மை 
யில் ஏற்படுவது இயல்பு . ஆகிலும் தமிழ் நாட்டில் சில காலத் 
திற்கு முன்பு தொழில் புரிந்துவந்த வைத்தியர்களுடைய 
கல்விப்பயிற்சியின் தன்மையும் , நாகரிக வாழ்க்கையின் வகை 
யும் , ரோகபரிசீலனாமுறையும் , சிகித்ஸைகள் செய்யும் கிரமமும் 
எவ்விதமிருந்தனவென்பதை விளக்குவதற்கு இவ்வித நூல்கள் 
சாஸ்திராராய்ச்சிக்காரருக்கு ஒருக்கால் உபயோகமாயிருக்கக் 
கூடும் . இந்நூலின் குணாகுணங்களைப்பற்றி மீண்டும் நமது 
கருத்துக்களை பின்னால் ஆராய்ச்சி முறையில் சிறிது விளக்கு 
வோம் . 


இந்நூலின் பெயரையும் , இதிலுள்ள அநேகம் செய்யுட் 
களையும் , வேறு பல அம்சங்களையும் நாம் நுட்பமாகப் படித்து 
வந்ததில் , பாலவாகடத்திரட்டு என்னும் பழைய வைத்திய நூல் 
இதற்குப் - பெரிதும் ஆதாரமாயிருந்திருக்க வேண்டுமென்று 
தெரியவந்தது . 

ஆனால் இந்நூலில் பிள்ளைகளைப் பீடிப்ப 
தாகக் கூறப்படும் பேய் 

பிசாசங்களைப் பற்றியாவது , 
மந்திர யந்திரங்கள் ஸம்பந்தமான பரிகார முறைகளைப்பற்றி 
யாவது பாலவாகடத்திரட்டில் ஒன்றுங் 

கூறப்படவில்லை . 
ஆகவே பாலவாகடத்திரட்டிலிருந்து பெரும்பகுதியும் , வேறு 
முகாந்தரங்கள் மூலமாக வேறு சிற்சில பகுதியும் தொகுத்து 
இக்குறிப்புச்சுவடியை ஒருவர் எழுதி வைத்திருக்கலாமென்று 
தோன்றுகிறது . பாலவாகடம் என்கிற பெயரிலுள்ள பால 
என்கிற சொல்லுக்குப் பதிலாகப் பிள்ளை என்னும் சொல்லை 


- 


1. . பலவேறு துறைகளிலிருந்து கேட்டும் பார்த்தும் வந்த வைத்தியக் 
குறிப்புகளை அவ்வப்போது குறித்து வைத்துக்கொண்டு ஒருவர் எழுதி 
வைத்த குறிப்பேடாக ( நோட்புஸ்தகம் ) இருக்கவேண்டுமேயன்றி , ஓர் 
ஆசிரியர் இயற்றிய முக்கிய நூலாக இருக்குமென்று இதைத் தீர்மானிக்கக் 
கூடவில்லை . 


மாற்றிப் போட்டு , பிணி , வாகடம் என்னும் சொற்களையுங் 
கூட்டி , “ பிள்ளைப் பிணி வாகடம் ” என்று அக்குறிப்புப் புஸ்த 
கத்திற்கு வேறு பெயர் குறிப்பிட்டிருக்க வேண்டுமென்றும் 
கருதுகிறோம் . பிள்ளைப் பிணி வாகடம் என்கிற இப்புஸ்தகத்தை 
எழுதிச் சேர்க்க பாலவாகடம் அல்லது பாலவாகடத்திரட்டி 
லிருந்து எவ்வளவு விஷயங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன 
வென்பதை இங்கு விவரித்துக் கூற இடமில்லை . இப்புஸ்தகத்தில் 
நாம் ஆங்காங்கு எழுதிச் சேர்த்துள்ள உரையை முற்றிலும் 
படித்துப் பார்க்கும் வாசகநேயர்களே பாலவாகடத்திரட்டு 
என்னும் 

பழைய நூல் , இக்குறிப்புச்சுவடி எழுதுவதற்குப் 
பெரிதும் ஆதாரமாயிருந்ததென்பதைச் சுயமாய் எளிதில் 
அறிந்து கொள்வர் . 


அவ்வாறு 


பிள்ளைப் பிணி வாகடம் எழுதுவதற்கு பாலவாகடத்திரட்டு 
என்னும் நூல் பெரிதும் ஆதாரமாயிருந்ததென்றால் , பால 
வாகடத்திரட்டு எத்தகையதென்பதையும் நாம் இங்கு விளக்க 
வேண்டியது அவசியமாகிறது . இப்புஸ்தகம் நமது பரிசோத 
னைக்கு வருவதற்கு முன்பே , பாலவாகடத்திரட்டு என்னும் 
நூலைப்பற்றி 

நாம் கேள்விப்பட்டிருந்தோம் . 

இந்நூலைப் 
பதிப்பிக்க ஆரம்பித்தது முதல் பல வைத்திய நண்பர்களிடமும் 
அப்புஸ்தகத்தைப்பற்றி விசாரித்து 

வந்தோம் . 
முயற்சி செய்து வருகையில் சூளை வைத்தியரென்று பிரசித்தி 
பெற்ற காலஞ்சென்ற ஸ்ரீகங்காதரதேவர் குமாரரும் நமது 
பழைய நண்பருமான ஆயுர்வேதபூஷணம் சோமசுந்தரதேவரிட 
மிருந்து அப்புஸ்தகம் ஒன்று கிடைக்கப் பெற்றோம் . இதற்குள் 
நாம் பதிப்பிக்க ஆரம்பித்த இப் பிள்ளைப் பிணி வாகடநூல் அரை 
வாசிக்குமேல் அச்சாய்விட்டது . அதுவரையில் காலஞ்சென்ற 
வைத்தியரத்னம் முருகேச முதலியார் பதிப்பித்த " பாலவாகடம் 
என்னும் நூலின் உதவியால் சில பாட வேறுபாடுகளையும் 
மற்றும் சில அம்சங்களையும் நமது உரையில் குறித்துச் சிற்சில 
பரிசோதனை செய்யலானோம் . ஆனால் " பாலவாகடத்திரட்டு ” 


XX1 


என்னும் பழைய வைத்திய நூல் கிடைத்து அதைப் படித்துப் 
பார்த்ததில் , ஸ்ரீமுருகேமுதலியார் பதிப்பித்த " பாலவாகட 

பழைய பாலவாகடத்திரட்டின் மாறுபட்ட மற்றோர் 


நூல் 


1. பாலவாகடம் என்கிற இந்நூல் ஸ்ரீ க . ச . முருகேச முதலியாரால் 
பார்வையிடப்பட்டு 1933 -இல் அச்சிடப்பட்டது ; இந்த நூல் இயற்றியவர் 
யாரென்றாவது , இதற்கு ஆதாரமான எட்டுப் பிரதியைப்பற்றிய எத்தகவலா 
வது , இந்நூலைப்பற்றிய எவ்வித வேறு வரலாறாவது ஸ்ரீ முதலியாரவர் 
களால் சிறிதும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை . இப்புஸ்தகத்தில் பால 
வாகடத்திரட்டிலுள்ளபடி விஷயங்களின் வகுப்புகள் சற்றேறக்குறைய 
ஒரே மாதிரியாகக் காணப்படுகின்றன . பாலவாகடத்திரட்டில் சுர வகுப்பு , 
சன்னி வகுப்பு இவை வெவ்வேறு அத்தியாயங்களாக வகுக்கப்பட்டுள்ளன . 
இவ்விரண்டும் பாலவாகடத்தில் ஒரே வகுப்பில் கூறப்பட்டிருக்கின் றன . 
அவ்விதமே பற்பல வியாதி வகுப்பு , விரேசன வகுப்பு என்னும் இரண்டு 
பிரிவுகள் பாலவாகடத்திரட்டில் காணப்பட , அவ்விரண்டும் பாலவாகடத் 
தில் ஒரே வகுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . ஆகவே முந்திய நூலில் 
13 -வகுப்புகளும் , பின்னர் கூறிய நூலில் 11 - வகுப்புகளும் ஏற்படுத்தப் 
பட்டிருக்கின்றன . மேலும் பாலவாகடத்திரட்டில் முதலில் எல்லா நூல் 
களிலும் வழங்கப்படும் விதமாய்க் காணப்படும் கடவுள் வணக்கம் முதலிய 
விஷயங்களைப்பற்றிய செய்யுட்கள் பாலவாகடத்தில் விலக்கப்பட்டுள்ளன . 
அதுபோலவே நூலின் முடிவுரையிலுள்ள “ அகத்திய முனியுரைத்த ஆயுர் 
வேதந் தன்னால் ...... என்கிற செய்யுளும் , வேறிடங்களில் அவ்விதமே 
ஆயுர்வேதச் சொல் அடங்கிய வேறு சில விஷயங்களும் பாலவாகடப் 
புஸ்தகத்தில் விலக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாமலும் கேளே நீ பிறக் 
கணமும் ” என்கிற பாட்டில் ( பாலவாகடம் பக்கம் -98 ) " ஆயுர்வேதக் 
குறிப்பறிந் தார் என்பதை ( பாலவாகடத்திரட்டு பக்கம் - எத ) “ மருந்து 
தூவின் குறிப்பறிந்தார் என்றவாறு மாற்றியும் , இதுபோலவே வேறிடங் 
களில் சில விஷயங்களை வேறுபடுத்தியும் , சில பாகங்களை முன் பின்னாகப் 
புரட்டியும் பாலவாகடம் என்னும் நூலைப் பதிப்பித்திருப்பதற்குப் பிரமாண 
மொன்றும் அப்புஸ்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை . அகஸ்தியருக்கும் பால 
வாகட நூலுக்கும் உள்ள எவ்வித ஸம்பந்தத்தையாவது , பாலவாகடத்திரட்டு 
என்னும் பழைய நூலையாவது பாலவாகடத்தின் முன்னுரையில் சிறிதும் 
குறிப்பிடாமல் விட்டதும் ஏனென்று தெரியவில்லை .. பிள்ளைப் பிணி 
வாகடத்தைப் போலவே பாலவாகடம் என்னும் நூலும் எவராலோ எழுதப் 
பட்டு எட்டுப் பிரதியாக ஸ்ரீ முதலியாருக்குக் கிடைத்திருக்கலாம் . எட்டுப் 
பிரதிகளில் இருப்பது போலவே ஸ்ரீ முதலியார் பதிப்பித்த புஸ்தகத்திலும் 
நூலாசிரியர் வரலாறு முதலியவை விளக்கப்படவில்லை . 


xxii 


உருவென்றே தெரியவந்தது . நமக்குக் கிடைத்த பாலவாகடத் 
திரட்டுப் " புஸ்தகத்தில் முகவேடு ( டைடல் பேஜ் ) காணப்பட 
வில்லை . ஆகவே அது அச்சிட்ட இடம் , காலம் , அச்சிட்டுப்பதிப் 
பித்தவர் பெயர் முதலிய விவரம் அறியக்கூடவில்லை. ஆயினும் 
அதன் பழுப்பேறிய ஏடுகளையும் , அச்சிடப்பட்ட வகையையும் ,, 
மழுங்கிய எழுத்துக்களையும் உற்று நோக்கியதில் , அது சற்றேறக் 
குறைய எண்பது வருஷங்களுக்கு முன் அச்சியற்றப்பெற்றதா 
யிருக்குமென்று ஊகிக்கின்றோம் . இந்த பாலவாகடத்திரட்டு 
ஆயுர்வேத நூல்கள் இயற்றிய தந்வந்தரி , புலிப்பாணி , தேரையர் , 
பிரம்முனி, போகர் முதலானோரின் பண்டைக்காலத்திய நூல் 
களையும் , அகஸ்தியமாமுனிவர் இயற்றிய பாலவாகட சாஸ்திரத்தை வெகு 
முக்கியமாயும் ஆதாரமாகக்கொண்டு ஏற்பட்டதாக அந்நூலின் 
முகவுரைகளிலிருந்து தெரியவருகிறது . 

பாலவாகடத்திரட்டைப் பதிப்பித்தவர் இன்னாரென்று 
அப்புஸ்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியாவிடினும் , அதில் 
அடங்கியுள்ள முகவுரை , சிறப்புப்பாயிரம் , பண்டிதரிலக்கணம் 
முதலான முன்னுரைப்பகுதிகளில் காணப்படும் விஷயங்கள் 
தமிழ் வைத்தியத்தில் சிறப்பு வாய்ந்த பண்டிதர்களால் அப்பால 
வாகடத்திரட்டுத் திருத்திப் பதிப்பிக்கப்பட்டதாய் விளங்கு 
கிறது . - பாலவாகடத்திரட்டிள்ள சிற்சில அம்சங்கள் பின்னால் 
வெளியிட்ட பாலவாகடத்தில் ஒருவாறு மாற்றப்பட்டிருக் 

ஒரேவிதமான வைத்தியவிஷயத்தைக் கூறுவதற் 
காகவும் , . ஒன்றை ( முந்தியதை ) மற்றொன்று ( பிந்தியது ) 
ஆதாரமாகவுங்கொண்டு ஏற்பட்ட பாலவாகடத்திரட்டிலும் , 
ஸ்ரீமுதலியார் பதிப்பித்த பாலவாகடத்திலும் விஷயங்கள் பல 


கின்றன . 


1. 1 அகத்தியமாமுனிவர் திருவாய் மலர்ந்தருளிய 

பாலவாகட 
சாஸ்திரத்தை சர்வத்திராளுக்கும் பிரயோஜனமாகும்படி " என்று பால 
வாகடத்திரட்டின் முகவுரையில் குறிப்பிட்டு , அகஸ் தியரின் பாலவாகடத்தை 
ஆதாரமாகக்கொண்கி பாலவாகடத்திரட்டு இயற்றப்பட்ட தாகக் கூறப்பட் 
டிருக்கிறது . மேலும் பகரம் பரவிய பாலவாகடத்துடன் - ஆயுர்வேதத்தழகு 
தந்வந்தரி - பாயிரமுதற் புலிப்பாணி தேரையர் - முடலையம் பிரமமுனியும் 
போகர் - திடபரமாகச் செப்பிய பலவும் - சேர்த்து என்றவாறு பாலவாக 
டத்தையும் தந்வந்தரி புலிப்பாணி முதலிய பிரபல ஆயுர்வேத சாஸ்திரஞ்ஞர் 
கூறிய விஷயங்களையும் தொகுத்து பாலவாகடத்திரட்டு இயற்றியதாக 
அந்நூலின் சிறப்புப்பாயிரமும் கூறுகிறது . 


. 


xxiii 


( தோஷ 


" 





விடங்களில் ஒன்றுக்கொன்று பேதப்பட்டிருக்க வேண்டிய 
அவசியமில்லை . அவ்விதம் நாம் யோசிக்க வேண்டியிருந்தும் 
முந்திய நூலிலுள்ள பல விஷயங்கள் பிந்தியதில் மாற்றியமைக் 
கப்பட்டிருப்பதோடு , பொழிப்புரையில் பொருத்தமில்லாதபடி 
பொருட்களும் கூறப்பட்டிருக்கின்றன . இதற்கு அடியிற் 
கூறப்படும் ( பாலவாகடத்தின் ஆரம்பத்திலேயே - 2 - ஆம் வகுப் 
பின் ஆரம்பத்தில் உள்ள ) பொழிப்புரையே மிகப்பொருத்த 
மான திருஷ்டாந்தமாகும் . 

சிறந்த பண்டிதர்கள் பதிப்பித்த பாலவாகடத்திரட்டில் 
தோஷவகுப்பில் " தோஷம் வருமாறு 

என்றும் , 
குணம் " என்றும் , தோஷம் என்கிற சொல் ஷ என்கிற 
எழுத்தோடு விளங்கக் குறிக்கப்பட்டிருக்கிறது . (பாலவாகடத் 
திரட்டு பக்கம் -10 ) . ஆனால் பாலவாகடத்தில் ஸ்ரீமுதலியார் 
அவர்கள் தோடவகுப்பு என்று அவ்வகுப்பைக் குறித்துவிட்டு , 
தோடம் என்று அச்சொல்லை ( ட என்னும் எழுத்துடன் 
குறிப்பிட்டிருக்கிறார் . அவ்விதம் ஷ எழுத்துக்குப் பதிலாக 

எழுத்தைக் குறிப்பதில் பிழையொன்றுமில்லை . 
தமிழில் ஷ " வுக்குப் பதில் " ட " போடுவது வெகு 
ஸாதாரணமான வழக்கம் . வருஷத்தை வருடமென்றும் , 
ஒளஷதத்தை ஒளடதமென்றும் , சிலேஷையை சிலேடை என் 
றும் எல்லோரும் வழங்குகிறார்கள் . ஆனால் பாலவாகடத்தில் 
1 தோஷவகுப்பு என்பதை " தோடவகுப்பு " என்று எழுதி 
விட்டு , தோடம் " என்பதற்கு குற்றம் " என்று வைத்திய 
சாஸ்திரத்திற்குப் பொருந்தாமற் பொருள் கூறியதோடு , 
" தொடு " என்னும் முதனிலை தோடு என்று நீண்டு , அம் என்னும் 
இறுதிநிலையைப் பெற்றுத் தான் திரியாமல் பாடம் என்னும் 
சொல்லைப்போல் தோடம் என நின்ற தொழிற்பெயர் எனக் 
கொள்க ; தோடம் என்பது தொடுதல் என்னும் பொருள் பயந்து 
கண்ணாற்றொடுதல் , கையாற்றொடுதல் , ஊறாற்றொடுதல் என்று 
மூன்று பிரிவினதாம் ; " என்றவாறு தோடம் என்பதற்கு உரை 
எழுதப்பட்டிருப்பது முற்றிலும் விந்தையாயிருக்கிறது . தோடம் 
என்புபதற்கு வைத்தியசாஸ்திரப்படி குற்றமென்றாவது , தொடு 
தல் என்றாவது பொருள் கூறுவதற்குச் சாஸ்திரப்பிரமாணம் 
என்னவென்று விளக்கக் காணோம் . " தொடு என்னும் சொல் 
முதனிலையாயிருந்து கொண்டு தோடு " என்றும் , தோடம் " 
என்றும் திரிபடைய இலக்கண நூலின்படியும் ஆதாரம் காட்டப் 
படவில்லை . தோடு என்பதோடு " அம் ” என்னும் இறுதிநிலை 


எ 


xxiv 


எங்கிருந்து எவ்வாறு சேர்ந்தது என்பதற்கும் முகாந்தரம் கூறப் 
படவில்லை . விதண்டாவாதரூபமான பிரச்னைகளில் இறங்குபவர், 
தாம் கூறும் விஷயங்களுக்கு முகாந்தரம் கூறுவதெங்ஙனம் ? 
தோஷம் அல்லது தோடம் என்னும் சொல் சாஸ்திரமுறைப்படி 
வாத பித்த சிலேஷ்மங்களையும் , சில ஸமயம் பொதுவாக வியாதி 
களையும் குறிப்பிடும் பிரஸித்தமான வைத்திய பரிபாஷையே 
யன்றி வேறல்ல . வாதாதிகளைக் குறிப்பிடும் போது வாததோஷம் , 
பித்ததோஷம் , கபதோஷம் , த்வந்த்வதோஷம் என்றவாறு தோஷ 
குணத்தையும் , வியாதிகளைப் பொதுவாகக் குறிக்கும்போது பூத 
தோஷம் , கிரஹதோஷம் , பக்ஷிதோஷம் முதலிய கோளாறுகளை 
யும் அறிவிக்கும் சாஸ்த்ரீயச்சொல் தோஷம் அல்லது தோடம் 
என்பது . கற்றறிந்த எச்சாஸ்திர அறிஞரும் தோஷம் அல்லது 
தோடம் என்னும் வைத்திய பரிபாஷையைக் குற்றம் என்றாவது 
தொடுதல் என்றாவது பொருள்கூற நாம் ஒருபோதும் கேள்விப் 
பட்டதில்லை . பாலவாகடத்தில் உள்ள வேறு பல சாஸ்திரத்திற் 
கொவ்வாத விஷயங்களுக்கு நூலின் ஆரம்பத்திலேயே தோஷம் 
அல்லது தோடம் என்பதைப்பற்றிய பரிபாஷைக்கு எழுதியுள்ள 
இப்பொழிப்புரையை ஒரு முக்கிய திருஷ்டாந்தமாக இச்சந்தர்ப் 
பத்தில் நாம் எடுத்துக் காட்ட வேண்டியதாயிற்று . பாலர்களுக் 
குக் காணும் நோய்கள் , அவற்றிற்கான பரிகாரமுறைகள் முதலிய 
வற்றைக் கூறும் பாலவாகடத்திரட்டு என்னும் நூல் 
கையெழுத்து ஏட்டுப்பிரதியாயில்லாமல் , சில பண்டிதர்களால் 
பரிசீலனை செய்யப்பட்டு அநேகம் ஆண்டுகளுக்கு முன் 
அச்சிடப்பட்டிருந்தும் , அதை அதிகாரிகள் எவரும் தேடிப் 
பார்க்க முயலாம்லோ , அவ்வச்சிட்ட நூல் ஒன்று வெகுநாட்களா 
யிருப்பதைக் குறிப்பிட விரும்பாமலோ, பாலவாகடத்திரட்டில் 
அடங்கிய விஷயங்கள் அடங்கப்பெற்ற பாலவாகடம் 
என்னும் மற்றொரு நூலைப் பதிப்பித்து வெளியிட்டதன் கருத்து 
விளங்கவில்லை . 


1 . “ வாயு : பித்தம் கபச்சேதி த்ரயோ தோஷா : " - வாயு பித்தம் 
கபம் என்பவை மூன்று தோஷங்கள் என்று ஆயுர்வேத நூல்கள் ஒருங்கே 
கூறுகின்றன . " உயல - கொளுந் திரிதோஷமுடன் உயரும் ” 

என்கிற 
செய்யுளுக்கு அடியில் " திரிதோஷம் என்றால் வாத பித்த சிலேஷ்மங்கள் 
என்று பாலவாகடத்திரட்டின் உரையிலும் ( பா : வா , திரட்டு பக்கம் 223. ) 
கூறப்பட்டிருப்பதைக் கவனிக்கவும் . 


பிள்ளைப் பிணி வாகடம் என்னும் இந்நூலிலுள்ள பெரும் 
பான்மையான செய்யுட்களும் பாலவாகடத்திரட்டிலிருந்தோ, 
அல்லது அதற்கும் மூலமாயிருந்த அகஸ்தியரது பாலவாகடம் 
முதலியவற்றிலிருந்தோ எடுக்கப்பட்டவையேயாம் . இவ்வுண் 
மையை முன்னமே ஒரு சிறிது குறிப்பிட்டிருக்கிறோம் . ஸ்ரீமுரு 
கேச முதலியார் பதிப்பித்துள்ள பாலவாகடநூல் பிள்ளைப் பிணி 
வாகடம் 

அமைய ஆதாரமாயிருந்ததாகக் கூறுவதற்கில்லை . 
பாலவாகடம் 

முதலியார் அவர்களால் ஸமீப காலத்தில் 
( இன்றைக்குப் பதினெட்டு வருஷங்களுக்கு முன் ) பதிப்பிக்கப் 
பெற்றது . அது எந்த மூலப்பிரதியை வைத்துக்கொண்டு 
அச்சிடப்பட்டதென்கிற எத்தகவலும் முதலியாரவர்களால் 
குறிக்கப்படவில்லை . பிள்ளைப் பிணி வாகடத்தின் மூலப்பிரதி 
யான ஓலைச்சுவடி இதற்குப் பலவருஷங்களுக்கு முன் எழுதி 
வைக்கப்பட்டதாயிருக்க வேண்டும் . மேலும் ஸ்ரீ முதலியார் 
பதிப்பித்த பாலவாகடநூலில் பிள்ளைப் பிணி வாகடத்தைப் பற்றி 
யாவது , பாலவாகடத்திரட்டைப் பற்றியாவது , அகஸ்தியர் இயற் 
றியதாகக் கூறப்படும் ஆதியிலிருந்த பாலவாகடத்தைப்பற்றி 
யாவது எவ்விடத்திலும் ஒரு சிறிய குறிப்பும் காணக் கிடைக்க 
வில்லை . விஷயம் இவ்வாறிருக்கையில் ஸ்ரீ முதலியர் பதிப்பித்த 
பாலவாகட நூலிலிருந்து பிள்ளைப் பிணி வாகடம் எழுத பல 
செய்யுட்களோ வேறு அம்சங்களோ எடுத்துக் கையாளப் 
பட்டன வென்று ஊகிக்கவும் வழியில்லை . ஆகவே பாலவாகடத் 
திரட்டிலிருந்தேனும் , அதற்கும் முந்திய அகஸ்தியர் 
முதலானோரின் குழந்தைப் பிணி ஸம்பந்தமான நூல்களிலிருந் 
தேனும் செய்யுட்களிற் பெரும்பான்மையானவையும் பிள்ளைப் 
பிணி வாகடம் எழுத உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன 
என்று விளங்குகிறது . அல்லாமலும் இந்நூலில் காணப்படும் 
ஓர் ஒழுங்கு முறைக்கும் உட்படாத வசன ரூபமான ஏனைய 
பாகங்களும் வேறு மந்திர தந்திர நூல்களைப் பார்த்தோ , பிறர் 
சொல்லக் கேட்டோ எழுதப் பட்டவை யென்றும் தோன்று 

இந்நூலிலுள்ள விஷயங்களைப் பரிசீலனை செய்தும் , 
நூல் அமைந்துள்ள வகைகளை உற்றுப் பார்த்தும் , இதிற் காணப் 
படும் சில விநோதமான 

பரிபாஷைகளைக் கவனித்தும் 
பார்த்து ஆலோசித்ததில் இந்நூலைப்பற்றிய வரலாறுகள் இவ் 
வளவுதான் நமது ஆராய்ச்சிக்கு எட்டுகின்றன . இக்குறிப்புச் 
சுவடியை எழுதியவரைப்பற்றியேனும் , இது ஏற்பட்ட காலத் 


கிறது . 


iv 


Xxril 


தைப்பற்றியேனும் ; இதை எழுதிய உத்தேசத்தைப்பற்றி 
யேனும் விவரம் ஏதும் தெரியவில்லை . 

இந்நூலில் விஷயங்களின் பாகுபாடுகளைக் காட்டக்கூடிய 
அத்தியாயங்களாவது வர்க்கங்களாவது வேறுவித வகுப்பு 
அமைப்புகளாவது ஏற்படுத்தப்படவில்லை. இப் புஸ்தகத்தை 
முதலில் எழுதியவர் , தான் படித்தோ கேட்டோ தெரிந்து 
காண்ட வைத்திய விஷயங்களை அவ்வப்பொழுது குறித்து 
வைத்துக்கொண்டு அதில் விஷயவிபாகங்களைச் செய்யாமலும் , 
இதை ஒரு முக்கியமான வைத்திய நூலாகச் செய்ய நோக்க 
மில்லாமலும் தோன்றியவாறு எழுதி வைத்த ஒரு குறிப்புச் 
சுவடியாகையால் , இதில் விஷயவிபாகம் முதலிய ஒழுங்கு 
முறைகள் எவையும் ஏற்படுத்தப்படவில்லை யென்று தோன்று 
கிறது . நூல் . இயற்றுபவர் எவரும் , முக்கியமாக முற்காலத் 
தில் , ஆரம்பத்தில் தெய்வ வணக்கம் செய்யாமல் நூல் இயற்ற 
முயல்வது அரிது . மேலும் நூல் இயற்றும் உத்தேசத்தையும் , 
அந்நூலில் விவரிக்கப் போகும் விஷயங்கள் இவை என்பதை 
யும் முன்னுரை உருவத்தில் அவர்கள் குறிப்பிடுவது வழக்கம் . 
இந்நூலில் அவ்வித ஸம்பிரதாய விஷயமெதுவும் ஆரம்பத் 
திலாவது 

அந்திமத்திலாவது கூறப்படவில்லை. 
ஒழுங்கு முறையுமின்றி , ஸம்பிரதாய வழிகளின் அநுஸரிப்பு 
மின்றி தோன்றியவாறு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டு , தோன்றிய 
வாறு விஷயங்கள் தொகுக்கப்பட்டு , தோன்றியவாறு முடிக்க 
வும்பட்டுள்ளது . நூலாரம்பத்தில் 

திடீரென்று பிள்ளை 
பிறந்த முதல் நாள் முதல் மாதம் முதல்வருஷம் 

கண்டி 
என்னும் பேய் அணுகும் என்று கூறப்பட்டிருப்பதைப் 
பார்க்கும்போது , முக்கியமான நூல் ஒன்றை இவ்விதம் ஓர் 
ஆசிரியர் ஆரம்பிப்பதுண்டா என்று எந்த விவேகியும் நிச்சய 
மாய் நினைக்க நேரிடும் . பிறகு தொகுத்துள்ள விஷயங்களின் 
வரிசையிலும் ஒன்றுக்கொன்று எந்த விதத்திலும் ஸம்பந்த 
மிருக்கக் காணவில்லை . 

பக்ஷி தோஷம் , குளிர்சுரதோஷம் 
மாந்தங்கள் எட்டு , மசரிப்புழு நோய் , காக்கை வலிப்பு . மீண்டும் 
மந்தம் இவ்வாறு ஒழுங்கு முறையின்றி விஷயங்கள் அமைக்கப் 
பட்டுள்ளன . 

இந்நூல் முற்றிலும் பிள்ளைப் பிணிகளைப் பற்றியதாகவே 
ஏற்பட்டிருக்க ," பிள்ளைப் பிணிக்கு மருந்து " ( 64,80 - ஆம் பக்கங் 


எவ்வித 


Xxvii. 


கள் ) என்று பலவிடங்களில் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை 
கணைக்குக் கஷாயம் , பிணிக்கு மந்திரம் , பேய் நாய்க்கடிக்குப் பரி 
காரம் , பார்வைக்கு மருந்து , முசல் முட்டு என்னும் மாட்டின் 
கண் தோஷத்திற்கு மருந்து என்று முதற்பாக முடிவில் குறிக்கப் 
பட்டுள்ள விஷயங்களுக்கு ஒன்றோடொன்றுள்ள ஒழுங்கான 
ஸம்பந்தம் ஏதும் காணமுடியாது . குழந்தை நோய்களைப்பற் 
றிய நூலில் மாட்டின் கண்தோஷ விஷயம் கூறுவது 
எங்ஙனம் பொருந்தும் ?. முடிவில் உள்ள கைமுலை சுரைக்காய் 
போகிக்க மருந்து ஆகிய விஷயங்களும் பிள்ளைப் பிணிக்கு 
எவ்விதத்திலும் ஸம்பந்தமற்றவையாயிருப்பதுடன் , நூலின் 
முடிவுரைக்கு ஒவ்வாதவையாயும் விரும்பத்தகாதனவாயும் 
இருக்கின்றன . மேலும் இப்புஸ்தகத்திற்கு ஆதாரமான மூலப் 
பிரதியில் இடையிடையே சில ஏடுகள் தவறிப்போயிருப்பதால் 
ஆங்காங்கு இதில் சில பாகங்கள் விடுபட்டுப் போயிருக்கின்றன . 
இந்நூலின் இறுதியிலுள்ள விஷயங்களும் இது முடிவு பெறாத 
நூலாயிருக்குமென்பதைக் குறிக்கின்றன . ஆராய்ச்சி முறையில் 
நாம் கூறியுள்ள வேறு இவ்விஷயங்களைப் பற்றிய அநேக அம் 
சங்களையும் புஸ்தகத்தின் அந்தந்தப் பக்கத்திலுள்ள நமது 
உரையிலும் படித்தறியலாம் . 


இந்நூலில் பல விஷயங்கள் கற்றறிந்தவராலும் கருத் 
துணரமுடியாதபடி எழுதப்பட்டிருப்பதை நாம் மிக்க முயற்சி 
செய்தும் சீர்திருத்தமுடியவில்லை . வாக்கியங்களிலும் 
சொற்களிலும் இலக்கண ரீதியான பல ஏற்றத்தாழ்வுகளும் 
காணப்படுகின்றன . அவ்விடங்களிலும் , நமக்கு ஐயந்தரும் 
வேறிடங்களிலும் ( ? ) இவ்விதமான ஸந்தேகக் குறி இடப் 
பட்டிருப்பதைப் பார்த்து , படிக்கும் அறிஞர்கள் கூடுமானால் 
அவற்றை ஏற்றவாறு திருத்திப் படிப்பாராக . அன்றியும் வேறு 
பல இடங்களிலும் சில எழுத்துக்கள் அல்லது சொற்கள் , 
தலையங்கங்கள் முதலானவை பிழையுள்ளனவாகவோ குறை 
வாகவோ காணப்படுவதால் , அவ்விடங்களிலெல்லாம் இரு பிறை 
கள் வடிவமான ( ) இவ்வித வட்டங்களுக்குள் அச்சொற்கள் 
முதலியவை நமது திருத்தத்துடன் போடப்பட்டிருப்பதையும் 
வாசக நேயர்கள் கவனிக்கக் கோருகிறோம் . அநேக விஷயங் 
களுக்கு அவசியமிருக்குமிடங்களில் பொருட்கள் கருத்துரைகள் 
ஆகியவற்றையும் , விஷய வித்தியாஸமுள்ள விடங்களில் 


xxviii 


அவற்றை விளங்கச் செய்ய விரிவுரையையும் , பாலவாகடத் 
திரட்டு முதலியவற்றிலிருந்து கிடைத்த பாட பேதங்களையும் 
தொகுத்து நாம் எழுதிச் சேர்த்துள்ள உரையும் படிப்பவருக்கு 
உபயோகமாயிருக்கு மென்று நம்புகிறோம் . 


பாலர்களுக்கு மூன்றுவித 

காரணங்களால் 

காணும் 
கோளாறுகளைப்பற்றி இந்நூலில் விஷயங்களைக் காணலாம் . 
ஒன்று . தெய்வக்கோளாறு ; அதைக் காற்று சங்கை யென்றும் 
சிலர் வழங்குவர் . இரண்டாவது தீட்டுள்ள ஸ்த்ரீகளாலும் 
பக்ஷி முதலியவற்றாலும் தோன்றும் கோளாறுகள் ; அவற்றையே 
தீட்டு தோஷமென்றும் , பறவை தோஷமென்றும் கூறுவர் . 
மூன்றாவது காய்ச்சல் , கழிச்சல் , மாந்தம் , இருமல் முதலிய 
பிணிகள் என்னும் உடற்கோளாறுகள் ; இப்பிணிகள் வாதம் , 
பித்தம் , சிலேஷ்மம் என்னும் தோஷங்கள் விகாரமடைவதால் 
தோன்றும் கெடுதிகள் . பலவகைக் காரணங்களாலும் , குறிகள் 
முதலியவற்றாலும் வித்தியாஸப்பட்டு நூற்றுக்கணக்காய் 
உண்டாகும் குழந்தைக்கோளாறுகள் யாவும் பொதுவாகவும் 
சுருங்கவும் முற்கூறிய மூன்று வகுப்புகளிலேயே அடங்கி 
யுள்ளன வென்பதை இந்நூலை முற்றிலும் உற்றுப் படிப்பவர் 
அறியக்கூடும் . அவ்விதமே அவ்வெல்லாக் கோளாறுகளுக்கும் 
தனித்தனியே சிகித்ஸா முறைகள் வேறு வைத்திய நூல் 
களில் நூற்றுக் கணக்காகக் கூறப்பட்டும் அனுபவத்தில் காணப் 
பட்டும் இருந்து வந்தபோதிலும் , முற்கூறிய மூன்று வகுப்பு 
களிலும் அடங்கிய பிள்ளைப் பிணிகள் அனைத்துக்கும் பழைய 
கொள்கைப்படி மணி - மந்திர - ஒளஷதங்கள் என்னும் மூன்று 
பரிகாரமுறைகள் 

வழங்கப்படுவதுண் 
இந்நூலை முற்றிலும் அலசிப் பார்த்ததில் பாலர்களுக்குத் 
தோன்றும் அம்மூன்றுவகைக் கோளாறுகளுக்கும் மணி - மந்திர - 
ஒளஷதங்கள் என்னும் மூவகை உபாயங்களைக் கொண்டு நிறை 
வேற்றக் கூடிய பரிகார முறைகளை இந்நூல் ஒருவாறு விவரிப் 
பதாக நாம் பகுத்தறிய நேர்ந்தது . 


வித 


பொதுவாக 


வைத்தியக் குறிப்புகள் அமைந்த இப்புஸ்தகத்தில் செய்யுட் 
களும் வசனங்களும் கலந்துள்ளன . சற்றேறக் குறைய மூன்றில் 


1. குளிசங் கட்டுவது முதலியவையும் மணி என்னும் பரிகார 
முறையைச் சேரும் . 


மன்று தோன்றுகிறது . அவ்வித 

xxix 
இரண்டு பாகத்திற்குச் சிறிது அதிகமாகச் செய்யுட்களும் , மூன்றி 
லொரு பங்குக்குச் சொற்பம் குறைவாக வசனங்களுமாகச் 
சேர்ந்து இப்புஸ்தகம் அமைந்துள்ளது . செய்யுட்களிற் பெரும் 
பான்மையும் பாலவாகடத்திரட்டிலிருந்தோ அகஸ்தியர் இயற் 
றிய பாலவாகடத்திலிருந்தோ எடுக்கப்பட்டிருப்பதாக முன்பே 
குறிப்பிட்டிருக்கிறோம் . சில செய்யுட்களுக்கு வேறு நூல்களும் 
செய்யுட்கள் அடங்கிய பாகத்தைக் கற்றறிந்த வைத்தியர்கள் 
ஒருவாறு பிரமாணவாக்கியங்களாகக் கருதலாம் . 
ரூபமான வாக்கியங்களுக்கு ஆதாரமான நூல்கள் 
யென்று தெரியவில்லை . அவ்வசனங்களிற் சில கொச்சையான 
மந்திரங்களாகவும் , யந்திரங்களிற் பொருத்தவேண்டிய எழுத் 
துக்களாகவும் , வேறு சில பொருளறியக்கூடாத சொற்றொட 
ராகவும் இருக்கின்றன . வசனங்கள் , ஒளஷத முறை 
முதலியவற்றைக்கூறும் விஷயங்கள் அடங்கியவையாகவு 
முள்ளன . பல் , 

செய்யுட்களாலும் , சில வசனங்களாலும் 
தொகுக்கப்பட்டுள்ள இப் பிள்ளைப் பிணி வாகட நூலில் நாம் 
மேலே வகுத்துக் கூறிய மூவகை பரிகார முறைகளையும் வாசக 
நேயர்கள் படித்துப் பரிசீலனை செய்வாராக . 


வசன 


எவை 


பல 


இப்புஸ்தகத்தைப் பரிசோதித்துப் பதிப்பிக்கும் நமக்கு 
மற்றப் பரிசோதகருக்கு இல்லாத விசேஷ இடுக்கண் நேர்ந் 
துள்ளது . அவ்விடுக்கண் நாம் பதிப்பிக்கும் இந்நூலின் குண 
தோஷங்களைப் பரிசீலனை செய்து விளக்குவதேயாம் . ஒரு நூலைப் 
பரிசோதிக்க ஏற்றுக் கொண்டவர்கள் அந்த நூலில் குணங்கள் 
இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் அதைப் 
புகழ்ந்து கூறுவதே வழக்கமென்பதை அனுபவத்தில் அடிக்கடி 
யும் பார்த்து வருகிறோம் . தாம் பதிப்பிக்கும் நூலிலடங்கிய 
ஏற்றத் தாழ்வான அம்சங்களை உணராமையாலோ , உணர்ந்தும் 
ஒழுங்கீனங்களை உரைத்திட . எண்ணங்கொள்ளாமையாலோ 
அப்புகழுரையைப் பெரும்பாலோர் வெளியிடுகிறார்கள் . 
ஒரு 
நூல் எழுதப்பட்ட பிறகு , முக்கியமாய் அச்சியற்றி வெளியான 
பின்பு அதில் காணப்படும் குணங்களையும் தோஷங்களையும் 
மறைப்பதெங்ஙனம் ? அவ்விதம் வெளியாகும் நூலை உற்றுப் 
படிக்கும் அருமைப் பண்டிதர் சிலரே ; பாமரர் பலர் ; அவ்வரு 
மைப் பண்டிதர் ஒரு சிலரேனும் இந்நூலைக் கண்டு இவ்வீண் 


XXX 


புகழுரையேன் ? " என்று உள்ளத்திலேனும் நகைக்காமலிருக்கக் 
கருதியே , நமது முகவுரையில் இந்நூலிலுள்ள குண தோஷங் 
களை ஒளிவு மறைவின்றி ஒத்துப் பரிசீலனை செய்து விளக்கி 
யிருக்கிறோம் . இப்புஸ்தகத்தை அச்சிட்டுப் பிரசுரிப்பவர் 
கல்வியில் தேர்ந்த விவேகிகளாகையால் , நமது பரிசோதனா 
முறையையும் , குணதோஷ விமர்சங்களடங்கிய இம்முகவுரை 
முதலியவற்றின் ரீதியையும் உற்று நோக்கி ஆமோதிப்பார் 
களென்று நம்புகிறோம் . 


நூல் 


கவர்ன்மெண்டு 

யண்டல் கையெழுத்து 
நிலயத்தின் முக்கியாதிகாரியான ஸ்ரீமான் டி . சந்திரசேகரன் 
எம்.ஏ. , எல்.டி , அவர்கள் இத்தமிழ் வைத்திய நூலைப் பரி 
சோதித்துப் பதிப்பிக்கும் சிறந்த ஊழியத்தை 

நமக்கு 
ஒப்படைத்து , இப்பொறுப்பை நிறைவேற்ற ஏற்ற சந்தர்ப்பம் 
அளித்ததற்கு நாம் மனமுவந்து அவருக்கு நன்றி செலுத்து 
கிறோம் . 


ஆர்ய கிருஹம் 
வேப்பேரி , மதாரஸ் 
30-12- 1951 . 


எம் . துரைஸ்வாமி ஐயங்கார் . 


பிள்ளைப் பிணி வாகடம் 


முதற் 


பாகம் 


ஹரி : ஓம் 


பிள்ளைப் பிணி வாகடம் 


+ ( முதற் பாகம் ) 
* வால்கிரிசைக்கு செய்யும் படிக்கு ( ? ) 


முதல் வருஷத்திற்கு ( வருஷத்தில் ) 


( வசனம் ) 
பிள்ளை பிறந்த முதல் நாள் , முதல் மாதம் , முதல் 
வருஷத்தில் கண்டி என்னும் பேய் அணுகும் . 

அதன் குணம் 
உடல் வெதுப் ( ம் ) பும் : வயிறு கழியும் ; உடலைக் குளிர் 
நடுக்கும் . 


இதற்கு பலி 
மாவினால் பாவை செய்து , சிவந்த சோறும் , சிவந்த 
புஷ்பமும் , ( அதற்குச் ) சூட்டி , விளக்கேற்றி , புதுக் கலசத்தில் 
( சோற்றை ) இட்டு , 

உச்சி நேரம் ( த்தில் ) நாற்சந்தியில் 
( அவற்றை ) வைக்கவும் . பிள்ளைக்கு பிச்சி இலையும் , புடல் 
இலையும் துவைத்து , துவாலை இடவும் . பன்றி விட்டை புகை 
பிடிக்கவும் . 


+ ( ) இவ்விதம் இரு பிறைகளுக்கு இடையில் குறிப்பிடப்பட் 
இள்ளவை சீர்த்திருத்தப்படி இருக்க வேண்டியவை யெனக் கருதி பதிப்பா 
சிரியரால் சேர்க்கப்பட்டவையாம் . 

* வால்கிரிசை என்பது பாலக்கிரகதோஷம் என்பதைக் குறிப்பது 
எனத் தோன்றுகிறது . 

1 , பிச்சி = இருவாட்சி . 
2 . துவாலை = பூச்சு மருந்து . 


2 


என்று 


சொல்லி 


மந்திரம் 
களிப்பு முகத்தில் " " ஓம் விடுவீர் 
விடவும் . 

இதற்கு யந்திரம் 


( 


co 


சி 


8அ 


2282 


( வ 


இந்தப்படி யந்திரம் எழுதிக் கட்டத் தீரும் 


பிள்ளை பிறந்த இரண்டாம் நாள் இரண்டாம் மாதம் . 


இரண்டாம் 


( இரண்டாம் நாள் , இரண்டாம் மாதம் ) 
வருஷம் துடரி என்னும் பேய் அணுகும் . 


இதன் குணம் 
தலை நடுங்கும் . பாகா ( ? ) முழிக்கும் . குடித்த பால் எடுக் 
கும் . உடல் வெதுப் ( ம் ) பும் . வயிறு மஞ்சள் போல் கழியும் 
உடம்பு துணுக்கிடும் . சற்றே முழிக்கும் . முலை உண்ணாது . 
பூனை சத்தமாய் இருக்கும் . 


இதற்கு பலி 
மாவினால் பாவை பண்ணி , ( அதற்கு ) எருக்கம் பூச்சூட்டி , 
பாலின் ( பால் கூட்டிய ) சோறு , அகத்திக்கீரை , பொரி கரி( P ) 
பொரி ( ? ) , ஓட்டப்பம் ( இவற்றை ) கலசத்தில் இட்டு , மாவிளக்கு 
ஏற்றி வைத்து , எருக்கிலை கொண்டு மூடி , உச்சி நேரத்தில் 
நாற்சந்தியில் வைக்கவும் . உணா( நுணா) இலை துவைத்து , காடி 

களிப்பு முகத்தில் = களிகூர்ந்த முகத்துடன் . 
2. தீரும் = பேய் தோஷம் நீங்கும் . 
3. பால் எடுக்கும் = பாலைக் கக்கும் , 
4. துணுக்கு = அச்சக்குறி . 
5. பூனைபோல் சத்தமிட்டு அழும் எனக் கருத்து . . 


3 


விட்டுப் பிசைந்து , பிள்ளைக்குத் துவாலை இட்டுக் குளு ( ளி ) ப் 
பாட்டவும் . பன்றி விட்டையும் , புழுங்கலரிசித் தவிடும் கூட்டி 
புகை காட்டவும் . 

மந்திரம் 
uo பச ( ஸ ) வாய நம 8 " . காலென்று சொல்லிவிடவும் . 


இதற்கு யந்திரம் 


* 


வ ண 


வ 


இந்தப்படி சுற்றிக் கா ( க ) ட்டவும் , திரும் . 


மூன்றாம் நாள் , மூன்றாம் மாதம் , மூன்றாம் வருஷம் பேகைாடி 
என்னும் பேய் அணையும் (அணுகும் ) . 


இதன் குணம் 
உடம்பு வெதுப் ( ம் ) பும் . துணுக்கிடும் . மயங்கி முழிக்கும் . 
வய ( யி ) று கழியும் . கைவிடாத வேதனைப்படும் . 

இதற்கு பலி 
உளுந்து சோறும் , எள்ளுப்பொரியும் , கீரைச்சாறும் , 
மாவாலே பாவை செய்து , மாவிளக்கு ஏற்றி , செவ்வற (ர ) ளிப் 
பூச்சூடி , புதுக்கலசத்தில் இட்டு , தீபம் தூபம் கொடுத்து , 
மாலை நேரம் நாற்சந்தியிலாவது சுடலையிலாவது ( அவற்றை ) 


1. தீரும் = துடரிப்பேய் தோஷம் நீங்கும் . 
2. கைவிடாத வேதனை = ஓயாத சங்கடம் , 
3. உளுந்து கலந்த அன்னம் . 
4 . = பாவையை வைத்து . 


- 


வைக்கவும் . பிள்ளைக்குச் சிறுகிளா . இலையைத் துவைத்து , 
துவாலை இட்டு, குளிப்பாட்டவும் . கழுதை விட்டேயு ( டையும் ) 
தவிடும் புகை பிடிக்கவும் . 


இதற்கு மந்திரம் 
ஓம் uo ஈ சு பரா " ( ஈச்வரா ) வென்று சொல்லிவிடவும் . 

இதற்கு யந்திரம் 


q 


q 


3 


4000 

--- 


h 


3 


h 


3 


15 


இந்தப்படி எழுது காட்ட ( எழுதிக்கட்ட ) வும் . 


நான்காம் நாள் , நான்காம் மாதம் , நான்காம் வருஷம் 
மாமுனி என்னும் பேய் அணையும் . 


இதன் குணம் 
வய ( யி ) று கழியும் . முலை யுண்ணாது . உச்சி குளி ( ழி ) யும் . 
துணுக்கிடும் . வய ( யி ) று பொருமும் . குரு வேர்வை காணும் . 
உள்ளறும் . 

இதற்கு பலி 
மாவாலே பாவை செய்து , செவ்வற ( ர ) ளிப் பூச்சூடி ( ட்டி ) , 
உளுந்த ( து ) ஞ் சோறும் நெய் வார்த்துப் பிசைந்து , நறுகேய ( ?) 
மாவிளக்கு ஏத்தி ( ற்றி ) , தீபம் தூபம் கொடுத்து , புதுக் கலசத் 


1. உளறும் என்று இருத்தல் மேல் . உள்ளறும் என்றே இருக்கு 
மானால் மூர்ச்சையுறும் என்று அதன் பொருள் . 


தில் புள்ளிக்( கள்) குத்தி , அதில் ( அவற்றை வைத்து , மாலை 
நேரம் நாற்சந்தியில் காளிகோட்டத்தை நோக்கி வைக்கவும் . 
மாவிலை , புங்கிலை இடித்துத் தூவாலை இட்டு , குளு ( ளி ) ப்பாட் 
டவும் . பசுவின் கொம்பும் பாம்புச் சட்டையும் புகை 
பிடிக்கவும் . 

இதற்கு மந்திரம் 
ஓம் ஸ்ரீ ஹ கேசவாய நம : " என்று சொல்லவும் . 


யந்திரம் 


3 


> 


E 


h m 


என்று எழுதிக் கட்டவும் . 


ஐந்தாம் நாள் , ஐந்தாம் மாதம் , ஐந்தாம் வருஷம் 
மா ( சா ) முண்டி என்னும் பேய் அணுகும் . 


இதன் குணம் 
உடம்பு வெதும்பும் . கொட்டாவி கொள்ளும் . சீரி ( P ) 
அழும் . துணுக்கிடும் . வய ( யி ) று மாப்போலே கழியும் . கால் 
கை சுருங்கி வலிக்கும் . மற்றும் பல விகாரம் செய்யும் . 


இதற்கு பலி 
மாவிலே பாவை செய்து , சந்தனம் கரைத்துத் தெளித்து , 
மஞ்சள் சீலை சாத்தி , குங்குமப்பூ , அற ( ர ) ளிப்பூச்சூடி ( ட்டி ) , 
வெண் 

பொரி கரி ( றி ) யும் , பொரி நீரும் , புதுக் 
கலசத்திற்குப் புள்ளி குத்தி அதில் இட்டு , மாவிளக்கு வைத்து , 
தூபம் தீபம் கொடுத்து , மாலை நேரத்தில் ) ம் " சுடலை நாயகா 
என்று மாத்திரம் ( மந்திரம்) சொல்லி வைக்கவும் . 


சோறு , 


1 , நாற்சந்தியில் அல்லது சுடலையில் வைக்கவும் என்று கருத்து , 


8 


ஓம் கேசவாய நம: " என்று சொல்லி விடவும் . 
தலைமாயாப் புகை பிள்ளைக்குக் காட்டவும் . 


யந்திரம் 


வி 


வக 


என்று எழுதிக் கட்டவும் . 


ஆறாம் நாள் , ஆறாம் மாதம் , ஆறாம் வருஷம் கொடி 
என்னும் பேய் அணுகும் . 


. 


இதன் குணம் 
உடல் குளு ( ளி ) ர்ந்திருக்கும் . வய ( யி ) று தண்ணீர்போலக் 
கழியும் . திடுக்கிடும் . இளைப்பு வாங்கும் . திக்கல் ” எடுக் 
கும் . சீறி குரல் விட்டு அழும் . முலை யுண்ணாது . உடல் 
பிலிரில் ( 2 ) நாறும் . ( வேறு ) விகாரம் பண்ணும் . 


இதற்கு பலி 


பாவை 


பச்சரிசி மாவிலே இளநீர் விட்டுப் பிசைந்து 
செய்து , பஞ்சவற் ( ர் ) ணச் சோறு , கொளி மாங்கிஷம் ( கோழி 
மாமிசம் இவற்றில் ) செஞ்சந்தணம் தெளித்து , சிவத்து 
( சிவந்திப்பூச் சூடி ( ட்டி ) , புதுக் கலசத்திற்கு புள்ளி குத்தி , 
( அவற்றை ) அதிலிட்டுவைத்து , நெய் விளக்கு ஏற்றி வைத்து , 
தீபம் தூபம் கொடுத்து , புளகாதாய் ( பிள்ளை தாய் . இவர் 
களின்) தலையைச் சுற்றி , மாலை நேரம் முச்சந்தியில் " ஓம் ஓம் 
ஓம் நம : என்று ( சொல்லி ) வைக்கவும் . 

நொச்சி இலை , 
அகத்தி இலை , ( இவற்றை ) இடித்து , பிள்ளைக்குத் துவாலை 
இட்டு விடவும் . மயிர் மாணிக்கமும் தவிடும் புகை பிடிக்க 
வும் . 14 கோவிந்தா என்று சொல்லிவிடவும் . 


* தலைமயிர் என்று இருக்கலாம் . ( ஏழாம் நாள் தோஷத்தின் முடிவில் 
புகையிடுவதையும் பார்க்கவும் . தலைமயிர்ப்புகை என்று அங்கும் குறிக்கப் 
படுகிறது . ) 

1. இளைப்பு, வாங்கும் = உடலிளைப்பு அல்லது களைப்புத் தோன்றும் , 
2. மூச்சுத்திணறல் ; அல்லது விக்கல் என்று இருக்கக் கூடும் . 


7 


இதற்கு யந்திரம் 
ஓம் அ ங கி ஷங் ழ ழ ழ ழ ழ ழ ஷ - ஓம் 
என்று எழுதிக் கட்டவும் . 


1 . 


ஏழாம் நாள் , ஏழாம் மாதம் , ஏழாம் வருஷம் எரிண்டி 
என்னும் பேய் . அணுகும் . 


இதன் குணம் 
உடல் வெதும்பும் . வய ( யி) று மாவுபோலக் கழியும் . தலை 
பெரட்டிக் ( புரட்டி ) கொள்ளும் . கொட்டாவி கொள்ளும் .. 
பழச்சாறும் ( 2 ) கண்ணைப் பிசைந்து அழுகும் ( அழும் ) . துணுக் 
கிடும் . இளைப்புக் காணும் . மற்றும் பல விகாரம் செய்யும் . 

இதற்கு பலி 
மாவால் பாவை செய்து , சாந்து சந்தனம் , செவ்வரளிப்பூச் 
சூடி ( ட்டி ) , வெண் சோறு - ஆச்சியம் - பொரி நீர் - எள்ளு 

- 
அப்பமும் வைத்து , புதுக் கலசத்திலிட்டு புள்ளி குத்தி , மாவி 
னாலே நெய் விளக்கு இட்டு , தீபம் தூபம் கொடுத்து , பிள்ளை 
தலையைச் சுத்தி ( ற்றி ) , மாலை நேரம் பிரங் ( புறங் ) காடு நோக்கி , 
“ அரி : ஓம் " என்று தியானம் செய்து வைக்கவும் . வில்லை 
( வில்வ ) இலை , விளா இலை ( இவற்றை ) இடித்துப் பிள்ளைக்குத் 
துவாலை இட்டு , குளு( ளி ) ப்பாட்டவும் . பசு மாட்டுக் கொம்பும் 
தலை மயிரும் புகை பிடிக்கவும் . நாராயணாய நமா 
மந்திரம் சொல்லி , பிள்ளை உடம்பைத் தடவி விடவும் . 

யந்திரம் 
க 

பொ 


என்று 


E 


நல் 


என்று எழுதிக் கட்டவும் . 


வருஷம் 


எட்டாம் நாள் , எட்டாம் மாதம் , எட்டாம் 
பிரங்காள முனி என்னும் பேய் அணுகும் . 

ஆச்சியம் = நெய் . 
2 . பொரி நீர் = மீரில் ஊறவைத்த நெற்பொரி . 
3 . புறங்காடு - = மயானம் . 


8 


இதன் குணம் 
பிள்ளை உடல் வெதும்பும் . பெருமூச்செறியும் . வய ( யி ) று 
கடுத்துக் கழியும் . சீறி அழும் . முலை உண்ணாது . எதிர் 
எடுக்கும் . (மேலும் ) பல விகாரம் செய்யும் . 

இதற்கு பலி 
மாவினாலே பாவை செய்து , கோத பொடி ( ? ) சாத்தி , 
வெள்ளற ( ர ) ளிப் பூச்சூடி ( ட்டி ) , எளு......சோறும் எட்டு அப் 
பம் , பொரி கரி ( P ) பொரி நீர் வைத்து , மாவிளக்கு ஏற்றி , புதுக் 
கலசத்தில் புள்ளி குத்தி , அதில் ( அவற்றை) வைத்து , தூபம் 
தீபம் கொடுத்து , ஊருக்கு வடக்கே முற்சந்தியில் மாலை 
நேரம் ( த்தில் ) வைக்கவும் . குன்றி இலை , விளா 
( இவற்றை ) இடித்து , துவாலை இட்டுக் குளிப்பாட்டவும் . 
நண்டொ ( டோ ) டுந்தவிடும் புகை காட்டவும் . “ விஷ்ணவே 
என்று பிள்ளை முதுகைத் தடவி விடவும் . , 

யந்திரம் 


நம : 


ஓம் 


என்று எழுதிக் கட்டவும் . 


ஒன்பதாம் நாள் , ஒன்பதாம் மாதம் , ஒன்பதாம் வருஷம் 
மாகாளி என்னும் பேய் அணுகும் . 


இதன் குணம் 
உடம்பு வெதுப் ( ம் ) பும் . கால் கை அசந்து ( அயர்ந்து ) 
வரும் " . வேற்றுக் குரலாய் பூனைபோல் சீறி அழும் . வய ( யி ) று 

1. வெதும்பும் = வெப்பங்கொள்ளும் . 
2. எதிர் எடுக்கும் = கக்கும் . 

3. கந்தப் பொடி என்று இருத்தல் வேண்டும் . ஒன்பதாம் நாள் 
தோஷத்திற்கான பலியைப் பார்க்க . 

4. நண்டின் மேல் ஓடும் அரிசித்தவிடும் . 
5. அசதி அடைதல் அல்லது அயர்ந்து போதல் . 


9 . 


சீதங் கழியும் . கண் விழிக்க மாட்டாது . முலை உண்ணாது . 
( வேறு ) பல விகாரம் செய்யும் . கொட்டாவி கொள்ளும் . 
உடம்பு வெளுக்கும் . 


இதற்கு பலி 


4 . 


மாவினால் பாவை செய்து , புனுகு , கெந்தப் பொடி , மல்லி 
கைப் பூச்சூடி ( ட்டி ) , ஏழு அப்பம் , வாழைப்பழம் , நறு நெய் 
மாவிளக்கு ஏற்றி , புதுக்கலசத்தில் புள்ளி குத்தி , அதில் 
வைத்து , பிள்ளையைச் சுற்றி , ஊருக்குக் கிழக்கே காளி கோட் 
டம் : நோக்கி , " ஸ்ரீயு கிலியு அய்யு " - மென்று மந்திரம் 
சொல்லி வைக்கவும் . துளசி இலை , கற்பூரவள்ளி இலை 
( இவற்றை ) இடித்து , துவாலை இட்டு , பிள்ளைக்குக் ( பிள்ளை 
யைக் ) குளு( ளி ) ப்பாட்டவும் . நாராயணா" வென்று தியானம் 
செய்து , பிள்ளை நெஞ்சை தடவவும் . 


இதற்கு யந்திரம் 


பீ ஸ u வெ 


9 


* 


h 


9 


270 


இந்தப்படி எழுதிக் கட்டவும் . 


1 . நறு நெய் 

= மணமுள்ள புத்துருக்கு நெய் . 
2. கோட்டம் = கோயில் . 
2 


10 


பத்தாம் நாள் , பத்தாம் மாதம் , பத்தாம் வருஷம் அர்த்த 
நாரி என்னும் பேய் அணுகும் . 


இதன் குணம் 
உடல் வெதும்பும் . வயிறு . மாவுபோல் கழியும் . 
அழும் . முலை உண்ணாது . பால் எதிர் எடுக்கும் . இளைக் 
கும் , இருமல் எடுக்கும் . சோகை மயக்கமாம் . 


இதற்கு பலி 
மாவினால் 
பாவை செய்து , உளுந்த ( து ) ஞ் சோறும் , 
இறைச்சிச் சாறும் , எள்ளுப் பொரி , . முட்டை பொரிச்சு 
துவைத்து , நெய் விளக்கு ஏற்றி , புது கலசத்திற்குப் புள்ளி 
குத்தி , அதில் ( அவற்றை ) வைத்து , தூப தீபம் கொடுத்து , 
மாலை நேரம் சுடலையில் " தெய்வ சிகாமணி " என்று சொல்லி 
வைக்கவும் . மாவிலை , குளிதாமரை இலை ( இவற்றைத் ) 
துவைத்து , துவாலை இட்டு , குளிப்பாட்டவும் . கரடி விட்டை 
யும் , காராம்பசு யீனாக் ( ஈன்ற ) கிடாரி யெறு ( ருவுங் ) கூட்டி , 
புகை பிடிக்கவும் . ஜா ( யா ) ம நேரம்வரை வயிரவான் ( ? ) 
என்று மந்திரம் சொல்லி , சிரஸிலிருந்து கீழ் நோக்கித் தடவி 
விடவும் . 


இதற்கு யந்திரம் 


ஓம் 


us ஓம் என்று எழுதிக் கட்டவும் . 


பதினொன்றாம் நாள் , பதினொன்றாம் மாதம் , பதினொன்றாம் 
வருஷம் கண்டி என்னும் பேய் அணுகும் . 


அதன் குணம் 
உடம்பு வெதுப் ( ம் ) பும் : , கண் பூனை காட்டும் . வாய் 
குளரி ( P ) அழும் . பி (பு) றங் கையினால் கண்ணைப் பிசைந்து 
அழும் . சீறி துணுக்கிடும் . வயிறு மாவுபோலக் கழியும் , 


1. எதிர் எடுக்கும் = கக்கும் . 
2 . கண்ணில் பீளை கட்டும் என்று இருத்தல் வேண்டும் . 


11 


1 


குடித்தப்பால் எதிர் எடுக்கும் . முலை உண்ணாது . நரிக்குளிர் 
வரும் . 

இதற்கு பலி 
மாவில் கரும்பு பால் விட்டுப் பிசைந்து பாவை செய்து , 
மஞ்சள் சீலை உடுத்தி , வில்வபத்திரியையும் , சந்தனமும் சாத்தி , 
பஞ்சவர்ணச் சோறும் மா ( ன் ) கறியும் பளம்பமானம் ( ? ) 
இது ( 2 ) புது கலசத்திற்குப் புள்ளி குத்தி அதில் வைத்து , 
மாலைநேரம் நாற்சந்தியில் மகா கணபதயே நம . என்று 
மந்திரம் சொல்லி வைக்கவும் . 


இதற்கு யந்திரம் 


ஓம் நமோ ஜ்வ - ர 


பம் 


ஒ ஒ ஒ புபுபு 


நெ 


ஹ 


y y 


9 


9 


कक 


இந்தப்படி எழுதிக் கட்டவும் . 

பருத்தி இலையும் வெள்ளைக் காகா ( க ) ணத்தி இலையும் 
இடித்து , துவாலை இட்டு குளிப்பாட்டவும் , நாயின் மயிர் ( ரும் ) 
கோரோசனையும் புகை பிடிக்கவும் . 


ஓம் அகோர பயி ( பைரவா 
முதுகைத் தடவி விடவும். 


என்று ( சொல்லி ) பிள்ளை 


1. நரிக்குளிர் = நளிர் குளிர் , நடுக்கங்கூடிய குளிர் . 
2, கரும்புபால் = கருப்பஞ்சாறு , 


12 


நாள் , 


பன்னிரண்டாம் 

பன்னிரண்டாம் 

மாதம் , 
பன்னிரண்டாம் வருஷம் அக்கினி என்னும் பேய் அணுகும் . 

இதன் குணம் 
உடல் வெதுப் ( ம் ) பும் . எரி ...... ... கைவிடாது அழும் . 
நுரையாய் கழியும் . கைகால் குத்தும் . சிறுக விழித்துப் 
பார்க்கும் . 

இதற்கு பலி 
மாவில் வெல்லப்பாகு விட்டுப் பிசைந்து , பாவை செய்து , 
பஞ்சவர்ணச் சோறும் , பாமானு ( ? ) சுட்டப்பம் ( மும் ) , செஞ் 
சந்தனம் கற்பூரம் தெளித்து , நெய் மாவிளக்கு இட்டு , கலசத் 
திற்குப் புள்ளி குத்தி , அதில் வைத்து வினாயகனுக்கு அவல் , 
பொரி , தேங்காய் , பழம் , வெல்லம் ( இவற்றை ) நைவேத்தியம் 
செய்து , தூபம் தீபம் கொடுத்து , மாலை நேரம் நாற்சந்தியில் 
ஓம் சிவதேவாய நம : " என்று தியானம் செய்து வைக்கவும் . 
வேலிப்பருத்தி இலை துவைத்துத் துவாலை இட்டு குளிப் 
பாட்டவும் . 

இதற்கு யந்திரம் 


ஸ்ரீ ஐ 


3 


+ 


11 


என்று எழுதிக் கட்டவும் . 

ஓம் அகோராம் பட்டு சுவாஹா என்று சொல்லி 
பிள்ளை முதுகைத் தடவி விடவும் . 

1. ஓம் அகோர , ஓம் பட் ஸ்வாஹா என்றிருத்தல் மேல் . 


13 


பிள்ளை பிணிக்கு பாவை தோஷத்திற்கு ( பரிகாரம் ) 

( இனி செய்யுட்கள் ) 
1. குடித்தபாலும் தங்காது குரி ( றி ) யும் 

உடம்பும் மிக நொந்தும் 
இடித்து நெஞ்சும் உகந்திருக்கும் 

மிகவே கொக்குச் செடி நாறும் 
படிக்கும் கைகால் அழுக்கேறிப் 

பதைத்து வருத்தப் படுமாகில் 
துடிக்கும் சமநேரிடையாளே 

சொல்லும் பாவை தோஷமிதே . 
2. பச்சப்பனையின் ஓலையில் பக்ஷிராஜன் என்று எ (றெழுதி 
கொச்சைக் கொளி பெ .......... ட்டு ( ? ) குடம்நீர் 

( சொரிந்து தான்கட்ட 
அச்சமில்லைக் குளிமீடான ஆன நிலத்தின் விளாஇலையும் 
மெச்ச சுடவை ( த் ) து நீருடனே விரவிக் 

( குளிப்பாட்டிட நன்றே . 


( பக்ஷ தோஷங்களும் பரிகாரமும் ) 

1. வாய்ப்புள் தோஷத்தின் குணம் 
3. வேப்பம் பூப்போல ......... ன்றோடி 

விடாதே வெப்பும் தலைவலியும் 
பூப்போல மாந்திப் பிர ( புறங்கையால் 

பொருந்து மூக்கையே துடைத்து 
கோப்பாய் நாவு வறண்டு தண்ணீர் 

குடிக்கக் கண்டு பாதமிக்கும் 
சேப்புங் கயமாமுகமா ............ ச்செப்பும் 

வா ( ய் ) ப்புள் தோஷமிதே . 
4. செப்புத் தகடுதனில் சீற ( ரா ) யமுரத பட்சியமுரத யென 
தப்பாது எழுதி மந்திரித்த தண்ணீர் சொரிந்து 

( தான் கட்டி 
சுப்பக்கோழி பலி இட்டு அதன் ரத்தம் திலகமிட்டு 
துப்பாமேனியன் உமைக்கு சொன்னா ரானார் 

[ சொன்னார் . 


14 


2. நீர்ப்புள் தோஷத்திற்கு 
5. நெஞ்சு வறண்டு கண்குளிர்ந்து 

நீடுமேல் மூச்சு ( மு ) உண்டாகி 
பஞ்சுபோல கண் வெளிரி ( றி ) 

பாலும் குடியாதே உள்ளறும் 
துஞ்சாது இரவும் பகலுந்தான் 

சுருங்க பண்டி மிகவேற்கிற 
செஞ்சொற் கிள்ளை மொழிமாதே 

செப்பும் நீர்ப்புள் தோஷமிதே 
6. பச்சை ஓலைதனில்வந்து ரீங்காரம் வரைந்து 

பாங்குபெற பஞ்சுநூலாலே சுற்றி 
அச்சமாப் பிரமடைநீர் ......... னாதாஞ் சொரிந்து 

அழகான செஞ்சேவல் பலிகொடுத்து 
நிச்சயமா மெந்திரமும் தானேகட்டி நிகரில்லா 

மருந்துதனை நிகழ்த்துங் காலை - 
வெச்செனவே விஷ்ணுக்கிறா (ரா ) நதி குடியிநி நீர் 
குடித்துவர வியாதி போமே . 

3. தூங்கின புள்ளின் தோஷம் 
7. வாங்கி உதகந்தனைக் குடித்து வயிறும் 

கழிந்தே வாந்தியுமாய்ப் 
பாங்கித்திரும்பி மிகப்பார்க்கும் பயமாய் 

அழுகு ( து ) ம் வீசாணனும் 
தாங்கித்துஞ்சம் புயலுமிசை சாய்ந்தால் 

வீறிட்டு எழுந்திருக்கும் 
தூங்கினப் புள்ளுத்தோஷமிது தோகா 

உனக்குச் சொன்னோமே . 
8. ( வௌ ) வவ்வால் சிறகில் அருகம் வேர் 

வைத்துச் சுகுட்டி ( ? ) குளிசமிட்டு 
செவ்வெயதாகும் பலிகோழி செய்தே 

கொடுத்துப் பின்மருந்து 
நவ்விளியாய் கூவளைவேர் நாரிமுலைப் 

பால் தனில் கொடுக்கத் 
துவ்வின பவி ( வ ) ழ நகையாளே தூங்கின 

புள்ளின் தோஷம் போம் . 


15 


காணாப்புள் தோஷத்திற்கு 
9. உச்சியுடனே கண்குழியும் உண்ணும் 

பாலும் தொ ( த ) ங்காது 
பச்சைநிறமாய் வயிறு எடுக்கும் பறவைக் 

குரலாய் சீறி அழும் 
வெச்சென்றிருக்கும் மேல்மாரும் எடுத்து 

குடிக்கும் தண்ணீரை 
கச்சை அடர்ந்த தனத்தாளே காணாப் 
புள்ளின் குணந்தானே . 

இதற்கு ( மருந்து ) 
10. ஆலவிழுது விடத்தலைவேர் ஆனகீழ்க்காய் 

நெல்லியின் வேர் 
கோலக்கன்னி அழியாப் பெண்ணூத்த( ற்ற ) 

நூலால் குளிசமிட்டு 
சீலமஞ்சள் தான் தடவி சிர ......... ன 

கோழி பலிகொடுத்து 
நீலவிழியாய் நீர்சொரிய நிற்குங் 
காணாப்புளத் தோஷமே . 

குளிர் தோஷத்திற்கு 
11. உச்சி குளிர்ந்து கண்குளிர்ந்து உயர்கழிச்சல் மிகவுண்டாய் 
வெச்சென்றுடலும் மிக்க காய்ஞ்சு வெளிரி ( P) க் 

[ குஞ்சி முடனாகும் 
அச்சமுர (ற) வே மிகமாறி ஆபதாபப்பட்டு அலரி ( P ) 
நச்சைபோர் வேல்விழியாளே நவிலும் குளிர் 

[ தோஷமிதே . 
இதற்கு ( மருந்து ) 
12. ஈமந்தன்னில் காட்டாத்தி எழுந்த பருத்தி பயத்தன் வேர் 

ஆமை குளிசமது கட்டி அணிநீர் சொரிய பாமடைநீர் 
பேகமெ ( மே ) கோழி பலிகொடுத்து பிரமாய்ச் சுத்தி 

( போட்டக்கால் 
தாமெ ( மே ) குழவி பிழைக்குமென்று தையல்காரனார் 

( சாத்தி ( ற்றி ) னரே . 
1 , புறமாய்ச் சுற்றி என்றிருத்தல் நலம் . 


16 


எச்சில் தோஷத்திற்கு 
13. உதிரமுங் கழிவதன்றியும் வாந்தியும் மிகவுண்டாகி 

இதமோடு தலை எடாமலிருவிளி பீளை காட்டி 
விதவிதமாக மேனி வெதும்பியே வருமேயானால் நிச 

மதுபே ( எ ) ச்சில் தோஷம் ......... னவே செப்பலாமே . 
14. வேலா ( ல ) மரத்தின் புழுகூட்டை விரைந்து எ ( தெ ) டுத்து 

[ நூல்சுத்தி ( ற்றி ) 
சீலமஞ்சளது து ( தடவி சிறக்க தூபந்தான் கொடுத்து 
சாலமூன்று பிரமடைநீர் தங்காது எடுத்து மந்திரித்துக் 
கோலச்சிரசில் தான் சொரிந்து குளிசங்கட்டி 

[ பலியிடுமே . 


15. பலிதான் கோழிதலை சுத்தி ( ற்றி ) ப் 

பின்பு துவாலைந்து கேளீர் 
நலியாதொடி பரிக்கும் இலை நாட்டும் 

நிலத்தில் விளாவாதல் 
சலியாவில்லை இலையாதல் தானே 

நீரில் இட்டு அதனை 
மெலியாக்குழந்தை நீராட்டில் மி ( மீ ) ளும் 

எச்சில் தோஷமிதே. 


தேரை தோஷம் 
16. காலும் கரமும் மிகவளரி (வெளிறி ) கட்டிப் 

போட்டாப்போல் பின்னி 
மேலும் வற்றி வெளுப்பாகி வேறுவிதமாய் 

குரல் தொனியும் 
சாலமுலையா ( பா ) ல் குடித்தாலும் சற்றும் 

தேறாது இக்குழவி 
நீலவட்ட விழிமாதே நிசமாந் 

தேரைத் தோஷமிதே . 
17. விகதாளி தலைசுருளி நல்ல 

வேரைக் குளிசமிட்டு 
தோகாய் குளத்தின் மடைநீரும் 

தொகுத்த தேங்கனடி நீரும் 


17 ) 


வாகாய்ச் சொரிந்து கோழிபலி வளமாய் 

சுத்தி ( ற்றி ) வாழையடிப் 
பாகாத்தேரை அய்ந்தனைப் பதமாய் 

நெய்யி லெரித்துறாட்டே . (?) 


முட்டுத் தோஷத்திற்கு 
18. தொட்ட உடனே துணுக்கென்னும் 

துஞ்சா தழுது துடிதுடித்து 
நட்டுவிழியும் பஞ்சுடஞ்சு நாவும் 

வறண்டு நீர்தேடும் 
தட்டுப் ............ துட .......... துங் குந்தருகா 

வயிறு கழியுமெனில் 
முட்டுத் தோஷமாகுமென முன்னோர் 

உரைத்த முறையிதுவே . 
19. வெற்றிலைப்பாகல் வேர் குளிசம் சேவல் பலியுந்தான் சுற்றி 
வற்றாக்குளத்தின் பிரமடையிற் ( ல் ) வாரிநிறை 

[மந்திரித்து 
பெற்றா( ற ) தாயின் மடியில் மைந்தன் பேணிவைத்து 

( நீர்சொரிந்து 
முற்றுமுந் தானியினால் மூன்றுதரமும் மந்திரியே . 

மாந்தமெட்டும் வருமாறு 
20. பெருகுமன்னை வய ( யி ) ற்று மந்தபெற்ற 

பிள்ளை தனக்கு உண்டாய் 
மருவும் வாலைமாந்தம் நீர் மாந்தம் 

கணையால் வருமாந்தம் 
வருமே அன்னஞ்சொ...... மல ( 2 ) 

வாந்திசெய்யும் பொரமாந்தம் 
தருமேகட்டு மாந்தமுடன் 

தன்னாயுண்ணும் பாலமாந்தம் . 

எண்வகை மாந்தங்கள் - வால மாந்தம் , நீர் மாந்தம் , கணை மாந்தம் , 
செரியா மாந்தம் , பொர மாந்தம் , கட்டு மாந்தம் , பால மாந்தம் , உதிர 
மாந்தம் என்பனவாம் . வால மாந்தம் என்பதற்குப் பதில் துட்டு மாந்தம் 
என்று பிறகு குறிப்பிடப்பட்டுள்ளது . வால மாந்தம் என்பதற்கே துட்டு 
மாந்தமென்று மற்றொரு பெயர் போலும் . 

3 


-- 


18 


21. மாதவுதிர மந்தமதால் மருவி 

முலைப்பால் உண்டதனால் 
சூதஅற ( ர ) ம்பைச்சனி ...... த்துவரை 

அவரை கடலையுடன் 
போத உண்ணுந் தென்னங்க ( ? ) ப் பொருந்தாது 

உளுந்து புசித்தக்காலாக 
இதமாய் வருமே மாந்தமெட்டு மெனவே 

முனியுந் தாமுரைத்தார் . 


1. துட்டு மாந்தம் 


22. பாலும் கழியும் பால் எடுக்கும் 

பலித்திடும் வேறுவேறாய் 
சாலக்கணைக்கால் வெதும்பி இடுந்தலை 

எடுத்திராமல் மாந்தும் 
சீலந்தாயாரல ........ (? ) ணமாய்கிகள் ( ? ) 

பொடுதலையின் காயும் 
கோலமார் வசம்பு சுட்டுக்கட்டி 

அரைத்துக் கொடுத்திடுமே . 


2. நீர் மாந்தம் 


23. தலையது நோவாய் முகமதுமினுக்குந் 

தருகியே மலஞ்சிறுத்திட்டு 
முலையது முகவாது உடலெல்லாம் புண்போல 

மூத்திரம் கடுகடுத்து இறங்கும் 
மலமது தீரவுள்ளி கரிச்சாலை 

வயங்குஞ் சாரு ( று ) ழக்கு 
இலகுமாமணக் கெண்ணை ( ணெய் ) எரிக்கில் 

நீர்மாந்த மேகும் . 


3 
. 


கனை ( ணை ) மாந்தம் 


24. இருமும் மூக்கால் நீர் வடியும் இடையு 

மிடையும் சுரம்தோன்றும் 
பொருமும் வய ( யி ) றும் இறைச்சல் உண்டாய் 

போதக்கழியும் பலவீண ( ன ) ம் 


23 


இதற்கு மாத்திரை 
5. மலைதாங்கி வேருடன் வாளப்பற்பம் அதுகூட்டி 
சிலைதாங்கி மிரசாகந்தி செருஞ்சமன 

( கூவ ( வி ) ளைச்சாறு 
நிலையே தவறாது அரைத்து. உண்டை நிசமாமுள்குபோல 

[ உலர்த்தி 
அலையா மிளகு தக்காளிச்சாற்றில் அருந்ததான் 

நன்றே . 


வாலகுமான் குணம் 
6. தலையும்காலும் மிகநடுங்கும் தானே 

கழுத்துச் சேர்ந்து விழும் 
நிலையும் கண்கள் பெருவிழியாம் 

நெருங்காது உறக்கம் வறா ( ரா ) து 
முலையும் உண்ணாது இருமலுமா 

தொப்புள் த்தான் நோகும் 
மலமும் ஒருக்கால் தான் போகும் 

வாலகுமான் குணமிதுவே . 


இதற்கு ( மருந்து ) 
7. தோகை மயிலுனிற் குள்ளி தொகுத்த வசம்பு கரும்சீரம் 
பாகஞ்சமனாய் வேப்பெண்ணை ( ணெய் ) மிதமாய் 

[ இருத்து ஒரு கூற ( கரண்டி 
மோகத்துடன் தான் கொடுத்து மொழிகள் தோறும் 

[ பிடித்திட்டால் 
வேகமிது னாலத்தான் பயந்துவிடுகும் வாலகுமானுமே . 


சகல வலிப்பிற்கும் மருந்து 

( வசனம் ) 
விளா இலை , சின்னி இலை , கிளா வேர் , மஞ்சள் , உள்ளி, 
வசம்பு , மிளகு இது ( வை ) சமனாக்கி , மஞ்சள் சீலையில் வைத்து , 
கன்னி நூல் கொண்டு கட்டி , அந்தச் சாற்றை மூக்கிலும் வாயிலும் 
தடவி , வாய் பேசாமல் மார் ( ? ) காலிலும் மார் ( ? ) கையிலும் 
கட்ட , சகல வலிப்பும் தீரும் ; கை கண்டது . 


24 


( செய்யுள் ) 
காக்கை வலிப்பிற்கு மருந்து ( குணம் ) 
8. நாக்கும் மூக்கும் நயன வாயும் 

நாறும் புருவ மிதுவெல்லாம் 
காக்கை வலிப்பாம் அப்போது 

கடுக உடம்பை அலமலைக்கும் 
ஏக்கமது பேசாமல் இருக்கும் 

கருத்துத்தான் மயங்கும் 
காக்கை வலிப்பென்று எல்லோரும் 

காணப்புவியில் அறிந்தாரே . 


இதற்கு மாத்திரை 
9. முந்தும் வாளமுந்திரிகை மொசுக்கை 

பொன் முசுட்டை சுரஞ் 
சந்து பேரீச்சுக் கெந்தி ( கருஞ்) சீரகம் 

இலுப்பைப்பூப் ப (பு ) டலும் 
தந்தது எலுமிச்சஞ்சாற்றில் சமனாய் 

அரைத்து ( ப் ) பயரு ( று ) அளவு 
இந்தகாக்கை வலிப்பிற்கு இடுமே ; 

இஞ்சிச்சாறு அதனில் . 


வால காமாலைக்கு ( மருந்து ) 
10. கண்ணும்வெளுத்து மஞ்சனித்துகாலும் 

கரமுந்தான் தைக்கும் 
உண்ணும் மருந்து திரிகடுகு ஒற்ற 

நிலத்தின் வாகையின் வேர் 
மண்ணிக் கருணைதிரிபலையும் வாங்கித் 

தெச்சீச்சாறு நனைத்து 
பண்ணும் கொடிக்காய் வெண்ணை ( ணெ )யினில் 

பருகக் குழைத்துக் கொடுத்திடுமே . 


1. தேசிச்சாறு = எலுமிச்சம் பழரசம் . 


25 


வால கிறுகை 

( வசனம் ) 
மாந்த வலிப்புக்குத் துவாகம் ( 2 ) நல்ல வசம்பு எடுத்து , 
கோழி முட்டை வெள்ளைக் கரு விட்டு அரைத்து , உச்சந் தலை 
யில் பிசறு வாங்க முந் ( ? ) துவாலை இடவும் . மறுநாள் ( ?) ளு 
காட்டிப் போடவும் . வலிப்பு தீரும் . 


முலை உண்ணாத பிள்ளைக்கு 
அதிமதுரம் பசுவின் பாலில் அரைத்துக் கரைத்துப் பழஞ் 
சீலையில் துவைத்து , வாயில் பிழியவும் . பின்பு பிள்ளை முலை 
உண்ணும் . 

பிள்ளை இருமலுக்கு 
சிறு தேக்கும் , கடுகுரோகணியும் சமன் பொடி செய்து , 
தேனில் அல்லது நெய்யிலாவது முலைப்பாலிலாவது பொடி 
இட்டுத் தீச்சு புகட்டவும் . இருமல் நிற்கும் . 

பிள்ளை வய ( யிற்) று ( ப் ) பொருமலுக்கு 
அதிமதுரம் காடி வார்த்து அரைத்துக் கொடுக்க வயறு 
( யிற்றுப் ) பொருமல் தீரும் . 

பிள்ளை பலகாலமும் அழுகிறதற்கு (பரிகாரம் ) 
ஓமம் , கடுகு , வெள்ளுள்ளி, இது ( வை ) கூட்டி ( ச் ) 
சமனாகக் குளிர்ந்த தண்ணீரில் அரைத்துப் 

போட்டவும் . 
( அழுகை ) தீரும் . 

( செய்யுள் ) 

கணை எட்டின் வரலாறு 
1. அய்யது குடித்தானானால் அறிவை மனது அற்றதானால் 

செய்ய மூவனல் தாட்டசெரி ஜலதோஷமானால் 
பைய்யற அலகுவாளே பசிகள் நோவால் . வந்த 
துய்யதென குழவி எட்டு கணைகளும் தோன்றும் 

[ அ ( ம ) ன்றே . 
1. பாலக்கிரஹ தோஷம் எனக் கருத்து . 

2 . மூவனல் தாட்ட செரி = மந்தாக்கினி, தீவ்ராக்கினி , விஷமாக்கினி 
என்னும் மூவகை ஜாடராக்னிக் கோளாறாலான செரியாமை ( அஜீர்ணம் ) 
எனப்பொருள் , 


4 


26 


எட்டிற்கும் பெயர் 


2 


2. இந்நிலத்தில் பரந்திடும் குழவிக்கெல்லாம் எட்டுவிதக் 

கணையின் பெயர் இயம்பக்கேளாய் 
துன்னரிய நீர்கணமாம் மூலகணம் 

சொல்லிய சீதகணம் பீதையாகணம் 
வன்னி ஏழும் மலக்கணத்தின் மகாகணமாம் 
வற் ( ர் ) ணக்கு ( க ) ணமும் கு ( க ) ணசாலியாம் 

( கண் ( ணங் ) களெட்டும் 
பின்னுசடைக் கிரை ( ற ) யனாரு ரைத்தார் இந்தப்பெரு 

நிலத்தில் விஷத்தானங்கள் ( ? ) பேசினாரே . 


நீர் கணையின் குணம் 


3. இருமும் மேல்மூச்சு உண்டாகும் 

இரு கடக்கடையும் நீர் சொரியும் 
பொருமும் முலையும் உண்ணாது 

பொருந்துஞ் சுரமுந் தலைநோவும் 
வருமேவிலாவில் குழந்தச் சது ( தி ) வாங்கும் 

நாயரு முள்ளென அபி (றி ) ந்து (? ) 
செருமமும் தொண்டைமால் செலுத்திச் 

செய்யுமிது நீர்க்கந் தானே . 


1 . 


துன்னரிய = மிக்க அபூர்வமான . 


2 . 


தய கணம் என்றிருத்தல் வேண்டும் . 


* வறக்கணையும் குண்டலியாம் என்று திருத்திப் படித்தல் நன்று, 
பிறகு இவ்விரு நோய்களின் பெயர்கள் வருவதைக் கவனிக்க . இவ்விதம் 
இல்லையேல் எண்வகை கணங்கள் 

குறிக்கப்பட்டதாகா 


4. பின்னு சடைக்கிறையனார் = ஜடா சூடனான பரமசிவன். 


5. குழைந் தச்சுதி = கோழை மிகுந்த குழகுழப்புச் சத்தம் . 


6. 


செருமும் = இருமும் . 


7. தொண்டைமால் = தொண்டை அழற்சி . 


27 


இதற்கு மருந்து 
4. நெய்யும் நாயுருவி அரிசியுடன் நெருஞ்சிக்காயும் 

நல் சேரும் நேக ( 2 ) கோட்டான் ( டம் ) ஈருள்ளி 
செயினுக்கு முலைப்பாலில் அரைத்துப் போட்ட 

செல்கோனை ( ழை கட்டை ... கும் ( ?) தீரும் பகரக் கேளும் 
ஆதொரு பசுவின் நெய்தனிலிரண்டு அதனுடனே 

தூதுவிளாங் கனியும் கூட்டி 
தூய திரிபலை கண்டங்கத்திரி சேர்த்துத் தொகுத் 

தெரித்து புகட்டுவது கூற ( ர ) ண்டிதானே . 


வறக் கணையின் குணம் 
5. நெஞ்சுமுசர்ந்து புகைந்திருமும் நித்தம் விடாமல் சுரம் 

[ தோன்றும் 
மஞ்சள் நிறமுமாணாகிற வெளுப்பும் நாக்கில்உண்டாம் 
இஞ்சுங் காத்தில ( ர ) த்தின் ஒடுக்கும் மிகவும் 

( ( வ) வெலிது விரைவிரைக்கும் 
நெஞ்சமிலாத மூர்ச்சைவரும் வறக்கணத்தின் குணமிதுவே . 

இதற்கு ( ப்பரிகாரம் ) 
6. முள்ளி வேரும் செம்முள்ளி 

முசுக்கை தூதுவளை வேரும் 
தெள்ளுந் தண்ணீர் ( வி ) மீட்டனிஞ் 

செருங்கண்டங் கத்திரியும் 
வெள்ளுள்ளி கருஞ்சீரகம் 

வேண்டும் வசம்பு கம் ( ?) பிசினும் 
விள்ளுமிளகு தக்காளி வேண்டுந் 

திருகுகள்ளியின் வேர் . 
7. வேறு ( ர் ) வகைக்கு வறா ( ரா ) கெனொன்றும் , 

விளக்கெண்ணை ( ணெய் ) படிதானொன்றும் 
சீறு ( ரு) முலைப்பால் ஆவின் பால் 

சேரும் வெள்ளாட்டின் பால் 


1. செயினுக்கு = நோய் கொண்ட குழந்தைக்கு . 

2 . வறக்கணை என்பது எண்வகை கணை கூறிய செய்யுளில் இருக்க 
வேண்டும் ; அவ்விதம் திருத்தியுள்ள பாடத்தைக் கவனிக்கவும் . 


28 


நேராய் வகை ..........(? ) அரையும் 

நொந்தே காய்ச்சி 
ருத்திணைவாரி , ஈருள்ளிக்கோர் கற் ( ர ) ண்டி 
வளமாய் உடம்பில் தடவியிடே . 


மூல கணத்திற்கு 
8. சீதமிரத்தம் மிகக் கழியும் தினம் 

ஆசனத்திற்கடுத்து முக்கும் 
ஈதுகாச்சல் வெகுபிறைச்சல் 

விடாது தலை நோய் அதிகமதாய் 
போதப்படவே முகம் வெளுக்கும் 

பொருமும் மூலம் வெளியில் தள்ளும் 
ஓதும் இந்த குணங்கண்டால் 

உமையே மூலக்கணமாமே . 


இதற்கு ( ப் பரிகாரம் ) 
9. பழம்பாசி சமூலம் வெள்ளாட்டுப்பாலில் பாங்குடனே 

போட்டு அ ( ட ) தனை துளாவிக் காய்ச்சி 
குழைந்து ஒன்றாய் வெந்தபின்பு இர ( ற ) க்கி ஆற்றிக் 

கொண்டு ஒரு ( ஓர் ) எலுமிச்சம் பழம் பிழிந்து 
குழம்பான இளந்தயிரைக் கொள்ளும் போது குண 

மாகுங் கோதாம் பின்னும் 
வழங்குக்கு வேலம்பட்டை சிரரெமலம் வளாம் ( ? ) 

துரந் ( ? ) தயிரி லரைத்ததுவுங் கொள்ளே . 


10. கொள்ளே பெருமாபட்டை தனை கூட்டும் 

வெள்ளாட்டில் ( ன் ) தயிர்தனில் 
விள்ளும் செம்பருத்திப்பிஞ்சு வேண்டு 

மாப்போல அரைத்து அருந்த 
எள்ளும் பச்சரிசி ( சோறுதனில் சீரகம் 

அரைத்து நெய் கூட்டு ( டி ) 
உள்ளமாதுளம் பிஞ்சினுடன் உதியம் 

பட்டை தயிர் அருந்தே . 


1. பெருமரப்பட்டைதனை என்றிருத்தல் பொருந்தும் . 


29 


குண்டலிய குணம் 
11 , உந்தியீரடிவும் புண்ணாய் 

உயர்ந்திருக்கும் சுவாசகாசம் 
வந்தே அஸ்திசுரம் காயும் வளரும் 

மூச்சுத் திட்டு முட்டாய் 
இந்த வகைப்பின் ( ணி ) குணம் மரி ( றி ) யா ( தா ) ரி 

தனைக் குண்டலியா கணமென்பர் 
சிந்தை தெளிந்தோர் இக்குணத்தைத் 

திருந்தக் குண்டலிக்கண மென்பர் . 


இதற்கு ( ப் பரிகாரம் ) 
12. சுண்டைவேர் சிறுக்கீரை வெறு ( ரு ) ம் நல்லதுய்ய 

பொன்னாங்கனி ( ணி ) அதின்வேர் தானும் 
கண்டதோர் கரிசால ( சிலா ) ங் கண்ணிவேரும் கணிசமுடன் 

அரைக்கழவு தேசிக்காய் போல 
விண்டபடி தணித்தனியே ஆவின் வெண்ணை ( ணெய் ) விட்ட 

விஷச்சாறு அருந்தவே 
குண்டுபோகுங் குண்டலியாங் கணைகள் அதுதானும் 

இல்லைக் கொள்ளுவது பச்சரிசி . பாலும்சோறும் . 


இதய கணத்திற்கு 
13. நெஞ்சும் விலாவும் மிகக்கொதிக்கும் நீறா( ரா ) ய்க் 

( குளிரும் ஒருபோது 
வஞ்சகம் போலே ஒருவேளைவந்தே தேகமது வெறுப்பு 
மிஞ்சும் இருமல்வய ( யி ) று இரைந்து மிகவும் பேதிதான் 

( எடுக்கும் 
பஞ்சில் மெல்லடிமடமானே பாலன் இதய கணமாமே . 


1. அரைக் கழவு = அரைக் கழஞ்சு ; கழஞ்சு என்று 12 பணவெடை 
கொண்ட நிறை . 

2. தேசிக்காய் = எலுமிச்சங்காய் , 
3. விஷச்சாறு = அதிவிடயச்சாறு அல்லது கஷாயம் , 


30 


இதற்கு ( ப் பரிகாரம் ) 
எட்டுவகை கணத்திற்கும் எண்ணை ( ணெய் ) 
14. நாயர் ( ரு ) வி கருசலா (சிலாங்கண்ணி நொச்சி நல்லதொரு 

வல்லாரைக் கண்ட காரி 
தூய்கவு( ம் ) தும்பை இலை வகைக்குச் சாறுத் துலங்கும்படி 

காலாகத்தேள் குத்து ( தி ) க் கூட்டி 
நேயமுடனே பாண்டம் படி தான் ஒன்று நேர் வசம்பு 

திரிகடுகு திரிபலையும் கூட்டி 
தூயதணல் ( ல ) தனில் காய்ச்சி இருத்துக் கொண்டால் 

[ தோற்று 
ஓடும் எட்டுவகை கணங்கள் தானே . 


அந்தக சிரத்தின் கணம் 
15. உச்சிமூனை தனைப்பற்றி உடல்கள் எங்கும் வெதுப்பேரி ( P ) 

கச்சமாகத்தான் நாக்கு கருத்து கண்கள் சூடு உண்டாம் 
பச்சைமஞ்சள் முறித்தாப்போலே பத்மமுகம் கண் அது 

[ விருக்கும் 
அச்சமாகும் அந்தகன் தான் சிரத்தின் -கு ( க ) ணமிதுவே . 


இதற்கு ( பரிகாரம் ) 
16. பொன்னாங்கண்ணி சிறுகீரை 

பூலா அவுரி வேருடனே 
மண்ணுங் கடுக்காய் சீரகமுமாகும் 

தேத்தா ( ற்றாங் கொட்டையுடன் 
நுண்ணி அரைத்து ஆவின் வெண்ணை ( ணெ ) 

யுடனே முலைப்பால் சமனாக ( ப் ) 
பின்னுங் குளச்சிச் சிரசிலிட்டுப் 

பிறகு உலர்ந்தால் தண்ணியிடே . 





1 . தேன் கொடுக்கிலை எனக்ககருத்து . 
2. இவ்விஷயம் ஸம்பந்தமின்றி சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
3. மண்ணும் = கத்தமான , சிறந்த , 
4. குழைத்து என் றிருத்தல் வேண்டும் . 
5. தண்ணியிடே - குளிப்பாட்டுக . 


31 


கெந்ததாளியானால் இதற்கு மருந்து . 
17. கொடுமே பின்னும் தளமெட்டு 

மிசைந்த பத்துநாள் தின்ன 
கொடுமே மூன்று நாள் தன்னில் குணமாய்த் 

திரும்பும் ரோகமதில் 
தொடுமெமதென்ன கறுப்பு வெல்லும். 

தொடுக்கும் வெயின் கொ ... ள ( ? ) 
விடுமே அந்தகச்சிரத்தின் கணம் 

விரைந்து சொன்னார் பெரியோரே , 


தாளியம் . 


கூட 


( வசனம் . ) 
கனை ( ணை ) முத்தி ( ற்றி ) , நாபி கமலம் முதல் நாக்கு வரைக் 
கும் வெந்து புண்ணாய் ( இருப்பது ) கெந்த 
அதற்கு : -- நெய் : -- பசுவின் நெய் படி இ .” சாதிக்காய் , சாதி 
பத்திரி , சீரகம் , அதிமதுரம் , ஏலம் , கிறா( ரா ) ம்பு , நெல்லிப் 
பருப்பு , திப்பிலி , எலுமிச்சம் வேர் , தாளிவேர் , பருத்திப் பிஞ்சு , 
ஆவாரைப் பூ மொட்டு , இவ் ( வை ) வகைக்கு விறா ( ரா ) கனிடை 

( வீதம் ) கூட்டி அரைத்துக் கரைத்துவிட்டு , நீர் வி ( வ ) ள் 
ளிக் கிழங்கு சாறு படி ச . 

வல்லாரைச் சாறு படி ச . 
விட்டு காய்ச்சி இறக்கி வைத்து , இதில் கோறோ( ரோ )சனை 
ஷை எடை பொடித்துப் போட்டுக் கிண்டி வைத்துக் 
கொண்டு , உதயத்தில் தினம் ஒரு கரண்டி நெய் கொண்டு 
வா ( ? ) கொ ( கெ ) ந்ததாளி வாய்ப்புண்ணுக்கு நாக்கிலும் தடவி , 
தொண்டை நெஞ்சில்( லும் ) தடவி வரவும் . பதினோரு நாள் 
தடவி வரவும் . இச்சா பத்தியம் . 

சீரக ( மு ) ம் , சிறு பயரும் , சமன் வெதுப்பிப் பொடித்து , 
ஈருள்ளியும் வெல்லமும் சேர்த்து நெய்யில் குழப்பி , நான்கைந்து 
நாள் தின்ன , வாய்ப்புண் ஆறும் . 


1 . 


" கெந்ததாளி ” என்னும் நோயும் முன் செய்யுளில் குறிக்கப்பட 


வில்லை . 


2. இ = இரண்டு , இ என்பது அரை என்பதைக் குறிக்க உபயோ 
கிப்பது பழைய வழக்கம் . 


3 . 


ஷ == வராகனெடை , 


32 


சிறு கிளா வேர் , எலுமிச்சங்காய் அளவு அரைத்து உதயத் 
தில் பாதியும் , அந்தியில் பாதியும் பசுவின் பாலில் கரைத்துக் 
குடிக்க , வாய்ப்புண் தீறு ( ரு ) ம் . இந்தப்படி மூன்று நாள் 
குடிக்கவும் . 


நாக்குச் சிலந்தி . நாக்குப் புக்ண்ணுகு 
சீனக்காரம் நல்ல எண்ணை ( ணெ ) யில் மற்றி( ர்த்தி ) ச்சு 
நாக்கில் மூன்று நாள் தடவ புண்ணாறும் . 


கெந்ததாளி வாய்ப் புண்ணுக்கு கிஷாயம் 

( செய்யுள் ) 
1. பொன்னாங்க ( ண் ) ணி சிறுகீரை போற்றுஞ் 

சிற்றாமுட்டி , வில்வம் , 
பன்னர தகரை , பழம்பாசி , பருகு , 

மிளகு , தக்காளி, 
நன்னாரி , நெருஞ்சியின் வேரும் , நாட்டின் 

வளருங் குளி மீட்டான் 
சொன்னார் , இந்த வேர்களுடன் சொல்லும் 

வல்லாரை கலம் கொம்பே , 
2. கொம்பே ஆவாரம்பூத்தானும் 

( கோட்டஞ்சுக்கு சீர் மதுரம் 
வம்பே வளக்கும் ( ? ) காஞ்சிதன்னில் 

வார்க்கும் தண்ணீர்படி இரண்டு 
முன்பே காய்ச்சிப் படிகால் 

மூள விறு ( ரு ) த்து வாரியதில் 
அம்பே லவங்கங் கள ( ழ ) ஞ் சரைக்கால் 

அதையும் வெதுப்பிப் பொடியாக்கே 
3. பொடியும் ஆவின் கோறோ ( ரோ )சனையும் ( யின் ) 

பொடியும் அந்த நிரை ( றை ) கூட்டி 
கூடியே இந்தப் பிரகாரமாகக் 

கூட்டி அருந்து நாள் மூன்றில் 
1. குளி மீட்டான் = தண்ணீர் விட்டாங் கிழங்கு . 
2. காஞ்சி தனில் = காடியில் . 
3. பொடியும் = முன் கூறிய பொடியும் எனக் கருத்து . 


ஓடியே போகும் கெந்ததாளி 

ஓதும் வாயில் புண் ஆறும் 
பாடியே சொன்னார் அகத்திய முனி 

பண்பாய் கணையும் தீர்ந்திடவே . 


இதற்கு தளம் . 
4. இடுமே நாவில் மஞ்சள்புண் 

இதுவும் மாற்றத்தளம் கேளாய் 
சுடுமே சந்தனச் சிறாயதனை 

சுட்ட கரியுங் கொட்டை முத்து 
தொடுமே கோவை இலை சமனாய் 

தொண ( ? ) வரைத்து எண்ணை ( ணெ )யுடன் 
பொடுமே நெஞ்சு நாவி வரை 

போட்ட கள ( ண ) த்தில் புண்ணாறும் . 


மிளகு , 


இதற்கு ( ப் பரிகாரம் ) . 

( வசனம் ) 
உள்ளே புண் இருந்தால் தளம் போட்டவுடனே உலரும் . 
புண் இல்லாவிடில் தளம் உலறா( ரா ) து . இந்த தளத்தில் 
புண்ணும் மாறி கணையும் தீரும் . கை கண்டது . 

இந்தக் கணைக்கு வல்லாரை நெய் , பசுவின் நெய் படி உ .. 
பசுவின் பால் படி வ . வல்லாரைச் சாறு படி வ . கூட்டிச் 
சட்டியில் விட்டு சாதிக்காய் , கிறா( ரா ) ம்பு , சாதிபத்திரி , வால் 

தாளிசபத்திரி , ஏலம் , அதிமதுரம் , கூகைநீர் 
கோறோ (ரா ) சனை , கோட்டம் , குறா( ரா )சாணி ஓமம் , கருட (ப் ) 
பச்சை , இலவங்கப்பட்டை , நன்னாரி , கடுக்காய் , சிற்றரத்தை , 
கொத்தமல்லி , சிறுநாகப்பூ , சீரகம் , இது ( வை ) வகைக்கு கால் 
கள்(ழஞ்சி கூட்டி , அரைத்துக் கரைத்து காய்ச்சி , பதத்தில் 
சீனி பலம் இ . போட்டு கலந்து வைத்துக்கொண்டு , தினம் 
ஒரு கரண்டி கொண்டு வர பித்த கணை வறக்கணை தீரும் . 

1. பொடுமே = துரிதமாய் , 
2. போட்ட கணத்தில் = போட்ட நிமிஷத்தில் . 
தளம் = லேபம் ; பூச்சு . 

கால் (நான்கிலொரு பங்கு ) என்பதைக் குறிக்கும் எண் . 
5 . கொண்டு வர = உட்கொண்டு வந்தால் 
5 


- 


34 


எட்டுவகை கணைக்கும் கோரோசனை எண்ணை ( நெய் ) 

( செய்யுள் ) 
1. தென்னங் குரும்பு பழம்பாசி சீராந்தகரை கத்தா ( ற்றாழை 

துன்னு மிளகு தக்காளி துளசி கொடுப்பை ஈருள்ளி 
இ (எ ) ன்னு மிவைச்சாறு ஒன்று உழக்கு அதனில் ஏலம் 

[ மதுரம் இலவங்கம் 
மின்னே குரும்பு சீரகமும் மிக்கவரு( று ) த்துக் 

[ கோறோ ( ரோ ) சனை கள ( ழ ) ஞ்சி . 


2 கள ( ழ ) ஞ்சே கோட்டஞ் சந்தனமும் 

கருதி அரைத்து விளக்கெண்ணை ( ணெய் ) 
வளம் சேருரி ( றி ) யிற்றால் கட்டி 

மதித்தித காய்ச்சி வடித்திதனை 
இளைஞோர் தனக்கும் முதியோர்க்கு 

மெழுந்த கணநோய் எட்டி நிற்கும் 
வளஞ்சே கொடுக்கத் தீருமென்று 

வருந்தி உரைத்தார் முன்னோரே . 


சரீரம் வற்றி உலர்ந்து போகிற( கும் ) பிள்ளைகளுக்கு 

திரவ்விய நெய் 
3. ஆலவிழுது இளந்துளிரும் 

அரிய தென்னம்பூ மதுரம் 
கோல மிளகு சீரகம் ...... ( கூ ) ட்டி ( ? ) 

அரைப்பா யில் (ல ) தனில் 


1. கொடுப்பை = பொன்னாங்கண்ணி . 
2. மின்னே = (விளிவேற்றுமை ) . மின்கொடி போன்ற பார்வதியே , 
3. கிராம்பு என்றிருத்தல் வேண்டும் . 

4 .. திரவ்விய நெய் என்னும் பெயர் வைத்ததேன் என்று தெரிய 
வில்லை . அதிமதுரம் , ஏலம் , கோஷ்டம் , செண்பகம் , லவங்கம் இவ்வைந் 
துக்கும் சேர்ந்து பஞ்சத்திரவ்யம் எனச் சில தமிழ் வைத்திய நூலில் பெயர் 
வழங்கப்படுகிறது . ஆனால் அந்தத் திரவ்யங்களையும் இங்கு காணக்கூட 
வில்லை . ( ஆலவிழுது நெய் யென்று கூறுவது பொருந்தும் . ) 

5. கோலம் = தக்கோலம் . 


35 


சீலமுடனே நெய்யில் வெந்து 

திர ( ற மாய் வடித்து தினம் கொடுக்கில் 
பாலனுடம்பு மிகவே தான் 

பருக்கும் சொன்னோம் பயந்தோடியே . 


பிரளிக்குத் தேங்காய் எண்ணை ( ணெய்) . 

( வசனம் ) 
நெத்து ( ற்று ) த் தேங்காய் ஐந்தாறு உடைத்துத் துருவி , 
வெண்ணீர் ( வெந்நீர் ) விட்டு ( ப் ) பிசைந்து பிழிந்து வடிக்கட்டி 
இறுத்து , இதில் முருக்கிலைச்சாறு , தும்ப இலைச் சாறு , சின்னி 
இலைச்சாறு , பொடிதழை ( டுதலை ) ச்சாறு , வேலிப் பருத்திச்சாறு , 
இலவங்கக்காய்ச்சாறு , இது( வை ) வகைக்குப் படி க . கூட்டி 
விட்டு , இதில் ஊசிக் காந்தம் , இந்துப்பூ ( 4 ) வெள்ளுள்ளி , 
பெருங்காயம் , சீரகம் , கருஞ்சீரகம் , சுக்கு , கடுகுறோ( ரோ )கணி , 
இது ( வை ) வகைக்கு வறா( ரா ) கனிடை க . கூட்டி பொடி 
செய்து போட்டு , காய்ச்சி பதத்தில் எண்ணை ( ணெ ) யை வடித் 
துக் கொண்டு , இரண்டு காசிடை நக்கவும் . புளித் தவிரவும் . 
அகத்தி இலைச்சாறு கூட்டவும் . பிற ( ர ) ளி நோய் தீரும் . 


கை 


கண்டது . 


எளு நாயறு படு நாயறும் . 


எட்டிப் பழம் , நெய்க் கோட்டான் பழம் , குமிழம் பழம், 
தேற்றாம் பழம் இந்த ( ப் ) பழங்களில் (ளைத் ) தனித் தனியே 
வெவ்வேறு சீலையில் ஊட்டி வைத்து உலர்த்தி , எளு நாயறு 
வந்து தொண்டையில் கட்டின உடனே சற்றுச் சீலை கிழித்து 
இள வெண்ணீ(ந்நீரில் போட்டுப் பிசைந்து , இரண்டு சங்கு 
கொடுக்கத் தீரும் . 


1. புளியை பத்தியத்தில் விலக்கவும் (இவ்விஷயம் ஔஷத முறை 
யின் இறுதியில் இருக்கவேண்டும் . ) 

2. அகத்தியிலைச்சாறு எண்ணெயில் எப்பொழுது கூட்ட வேணு 
மென்பது அறியக்கூடாதவாறு இவ்வாக்கியம் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது . 

3 . நாயறு என்பது ஒரு தொண்டை நோய் எனத் தெரிகிறது . முக்கிய 
தமிழ் வைத்திய நூல்களில் இதைக் காணவில்லை . 


36 


இதற்கு (க் ) கிஷாயம் . 
வெற்( ட் ) பாலரிசி , கொத்தமல்லி , முத்தக்காசு , .. நன்னாரி 
வேர் , கோட்டம் , அதிவிடயம் , விளாவரிசி , 

விளாவரிசி , வில்வவேர் , 
முந்திரிகை ( ப் ) பழம் , பேரீச்சம் பழம் , அமு ( ழி ) ஞ்சில் வேர் , 
துளசிவேர் , ந ( ர ) வல்பட்டை , கண்டங்கத்திரி இவை 
வகைக்கு வி , எடை தட்டிப்போட்டு , ஒரு படி தண்ணீர் விட்டு 
உழக்காய் காய்ச்சி இரு ( று ) த்து , இரண்டு உழக்கு குடிக்கவும் . 
எளுநாயறு தீரும் . 

எளுநாயறு தொண்டையில் கட்டிய உடனே , குப்பமேனி 
இலை கசக்கிப் பிழிந்து , இதில் இரண்டு காசிடை அளவு 
இலுப்பைப் பு ( பி ) ண்ணாக்கும் , ஒரு நெய்க்கோட்டான் பழமும் 
அரைத்துக் குழப்பி ( க் ) கொடுக்க , அரைநாழிகையில் எளுநாயறு 
தீரும் . குணமாம் கண்டது. 


மா ( வா ) லை செங்கிரந்தி 
பிள்ளை மிடறுகட்டு கிறதற்கும் 

( செய்யுள் ) 


1. பிள்ளை பிறந்தவுடன் அழுது பின்னே மிடறுதனைக் கட்டி 
மெள்ளப் பூனைக் குரல்போன்று மிக்க மலமும் 

[ வய ( யி ) று ஊதித் 
துள்ளிக்காலும் அசைவற்று சும்மா கிடக்குமேயாகில் 
கள்ளமான செங்கிரந்தி காணுமெனவே கண்டு 

( கொள்ளே . 


* 


1 . இது வராகனெடையைக் குறிக்கும் எழுத்து . 

2. உழக்கு என்பது இக்காலத்துப் பட்டணம் படியில் கால் படி . 
(உழக்காய் இறுத்து இரண்டு உழக்குக் குடிப்பது முடியாது . மேலும் 
இளம் பிள்ளை நோயில் , அக்குழந்தைக்கு இரண்டு. உழக்குக் கஷாயம் புகட்டு 
வதும் முடியாது . ஆகவே இங்கு அளவு பிழைபடக் குறிக்கப்பட்டிருக்க 
வேண்டும் என்று தோன்றுகிறது . ) 

3 . எளுநாயறு இது இவ்வித நோயென்று விளக்கப்படவில்லை . 
4 , மிடறுகட்டு = நெஞ்சுக்கட்டு . 


! 


- 


37 


இதற்கு (மருந்து ). 
2. கோரோசனையும் சந்தனமும் கூட்டி 

முலைப்பா வருந்திய பின் 
சேரகுண மேனி இலைச்சாறு சேர்ந்த 

முருங்கை இலைச்சாறும் 
வாரே கற்பூரவள்ளிச்சாறும் வகையாய் 

தனித்தனி சாறு அருதி 
நேரே நீரில் செம்முள்ளிநொந்தை ( ? ) 

போட்டு நீரோட்டே , 


வாலை கருங்கிரந்தியின் குணம் . 
3. முள ( ழ ) ங்க அமுது முலை உண்ணா மூரி 

நிமிர்ந்திட்டு உடல் வெதுப்பும் 
கொளு (ழு ) ங் கண யர்ந்து தளர்ச்சி 

உ ( யு ) ண்டாய் குணம் போல 
விழித்து முலைஉண்ணும் அழுகு ( து ) ம் 

று மிகவூதி அதிக மலமும் மிகக் ( ? ) 
கழியும் சேறாங்கண்ணுடைய ( ? ) மதிமுகத்தாய் 

சிரக்கும் கரியகிரந்தி இதே . 


+ 


இதற்கு எண்ணை ( ணெய் ) . 
4. ஆவின் நெய்யும் விளக்கெண்ணை ( ணெய் ) ஆகும் 

நல்ல எண்ணை ( ணெய் ) சமன் 
மேவுஞ் சங்கிலைச்சாறு விட்டு மிக்க 

பதமாய்த் தானெரித்து 
தாவுங் காசிடைதான் புகட்டித்தாலே 

உடம்பில் மிகத்தடவி 
காவின் ( ? ) கிரந்தி நாயகமும் கடிய 

செம்முள்ளி நீராட்டே , 


1. மேனி = குப்பைமேனி, 
2. மூரி = புறங்கழுத்து , 
3. கொழுங்கண்= கடைக்கண் . 
4. சிரக்கும் - கேடு விளைவிக்கும் . 


38 


வாலைக்காப்பன் ( கரப்பான் ) குணம் . 
5. கால்கரம் இடுப்பு சந்து கண்டமும் வெடிக்கும் புண்ணும் 
மேல் ஏவிசம் ( ? ) போலக் கட்டி விரிந்து பன்னீரே 

[ பாயும் 
கோலமே வெதும்பி நாலும் குழவியுமோடுங் குமரவே 
மாலேனுங்குழலாய் கேளாய் வாலையாங் 

( கரப்பா ) னாமே .. 


இதற்கு எண்ணை ( ணெய் ), 
6. நன்று நிம்பப்பட்டையுடன் நாடும் 

வெம்பாடல் செம்முள்ளி 
குன்றாக்கோடக சா ( சபா ) லையுடன் குருஞ் 

சாமூ .......... சீலை மின்னியதாம் 
இன்றே சிற்றாமணக்கெண்ணை ( ணெய் ) 

யெரித்தே தடவப்புண் ஆறும் 
என்றே சொன்னார் அகத்தியரும் இயல்பாய்க் 

கேட்பார் பெரியோரே . 


பிள்ளைக் காட்டு வாதம் . 
7. கண்ணைக் காக்கைப் ( ? ) புருவத்தை காலை 

கையை நெறித்து விழி 
விண்ணைப் பார்க்கும் மூ ( ர் ) ச்சை யுரு ( று ) ம் 

விட்டுவிட்டே வலிப்பெடுக்கும் 
உண்ணுமுலையும் முகவாது உறங்காது 

உடலும் மார்சளிக்கும் 
நண்ணுங்காட்டு வாதமிது கா ( நா ) டிக் 

காண்பார் பெரியோரே . 


இதற்கு எண்ணை (ணெய் ). 
8. மூக்காச்சாரணை முடக்கொடுத்தான் ( கற்றான் ) 

முத்திருக்கஞ் செவி ( டி ) ஈருள்ளி 
ஆக்கமோர் இதழ்த்தாமரையும் ஆமணக் 

கெண்ணை ( ணெய் ) தனிலெரித்து 
1 . வாலைக்கரப்பான் = பாலக்காப்பான் , 


39 


சீக்கா யெண்ணை ( ணெய்) தான் கொடுத்து 

சேறுமுடம்பில் தான் தடவில் ( ன் ) 
தாக்கும் வலிப்புந் தீர்த்திடுமே தாயார் 

பத்தியமாய் கொள்ளே . 


( வசனம் ) 
நாகப்பூச் சிலின் ( ? ) ஒரு பிடி சுண்டை கருணையும் உழக்குக் 
காணமும் றால ( ம ) டுப்பில் வேகவைத்து உதயத்திற்கு முன்னே 
காணங்கின்று தண்ணீர் படியில் அதில் ஒரு கரண்டி ஆமணக் 

எக் 
கெண்ணை ( ணெய் ) வெதுப்பி விட்டு குடிக்கவும் ". 

இந்தப்படி மூன்று நாள் குடிக்க , வய ( யி )ற்றிலுள்ள புழுக் 
களெல்லாம் கூட்டுடனே ............. ப்போம் . 

மலை வேப்பம்பட்டையை மோர்விட்டு அரைத்து எழுகிள 
....( ? ) அளவு உருட்டி விழுங்க , வய (யி )ற்றுப் புழுக்கள் 
எல்லாம் பந்து பந்தாய் கூட்டோடே விழுந்து போம் . மோருஞ் 
சோறும் கொடுக்கவும் . 


குழந்தைகள் குடல் ஏற்றதற்கு ( ஏற்றத்திற்கு ) 

( செய்யுள் ) 
1. நத்த ( தை ) ச் சூரிவு ( உ ) தும்பை நல்ல 

கீள ( ழ்க்கா ) வாய் நெல்லி இவை 
ஒத்ததே தான்றின் வேர் ஓங்கி உயர்ந்த 

வரைகை யகாதிநொறிற்றொற்றி ( ? ) 
கற்ற குடலோர ( லேற்ற ) ந் துலையு 

மெண்ணை ( ணெய் ) தாமி இலை ( ? ) 
கித்தஞ் சீறுகால் கொடுக்க வகைசெய்வீர் 

நல்லவகை இதுவே . 


1 . சீக்காய் = சீக்காச்சா ; நாய்ப்பு டோல் என்னும் மூலிகை 
2 , நாகப்பூ இலை என்றிருக்கலாம் , 
3 . காணம் = கொள் . 

4. இச்செய்யுளில் ஓரடி குறைவாயுள்ளது . இச்செய்யுளின் விஷயத் 
தொடர்பு வசனத்தில் முடிகிறது ; ஏன் இவ்விதமெனத் தெரியவில்லை . 

5 . உதும்பை அத்தி . 


40 


கணத்திற்கு எண்ணை ( ணெய் ) . 

( வசனம்) 
விளக்கெண்ணை ( ணெய்) படி இ ; குண்டங்கொழுந்து , கரு 
வேலங்கொழுந்து , கிரந்திநாயகம் , தகரை இலை , கையாந்தகரை , 
பழம்பாசி இது ( வை ) வகைக்கு ஒரு பிடி கொழுந்து கூட்டி 
இடித்துப் போட்டு , உள்ளி , வசம்பு , கடுக்காய் இது ( வை ) 
வகைக்கு வராகனெடை இரண்டு , பொடித்துப் போட்டு , ஒருநாள் 
சூரியபுடம் வைத்து , மறு நாள் கால்படி ஈரவெங்காயம் நறுக்கிப் 
போட்டு கிண்டி ( க் ) காய்ச்சி , ஈரவெங்காயம் நீர் வற்றி , பொன் 
நிறமானால் இறக்கி வடித்து , ஒரு கரண்டி எண்ணை ( ணெய் ) 
புகட்டவும் . மூன்று நாள் புகட்டவும் . நன்றாய் வய ( யி ) று 
கழிந்தே.........கஞ்சி கொடுக்கவும் . கணசுரும் ( ர ) ம் . தீரும் . 


நசி மிதைக்கு நெய் . 
.... கிழங்கு..... கோவைக்கிழங்கு , சிறுகுறட்டைக்கிழங்கு, 
சித்த ( ற்ற ) வரைக் கிழங்கு , தூதுவளை வேர் , சங்கிலை , கிளாச்சி 
இலை , வற்பூலாவிலை ( ? ) , நரிப்பயற்றிலை , சாதிக்காய் , சாதிபத்திரி , 
திப்பிலி மூலம் , கடுக்காய் இது ( வை ) வகைக்கு வராகனெடை 
இரண்டு , பச்சிலைச்சாறு படி வகைக்கு ங கூடவிட்டு , பசுவின் 
நெய் படி க - விட்டுக் கிண்டி எரித்துவைத்துக் கொண்டு , மூன்று 
நாள் கொடுக்க சுழிகணை தீரும் . 


மேல்மூச்சு சுழிகணைக்கு எண்ணை ( ணெய் ) . 


வேப்பெண்ணை ( ணெய் ) படி வ - திப்பிலி , கடுகுரோகணி , 
துருசு , 

( மி ) முளகு , தலை ( ச் ) சுருளிவேர் , கோழிக்காரம் , 
சீந்தித ( ல் ) தண்டு வகைக்கு விராகன் க - கூட்டி எரித்து ஒரு 
கரண்டி கொடுக்கவும் : நோய் தீரும் . 


குண்டங்கொழுந்து = பெருமருந்துத்தளிர் ; ஈச்வரமூலி . 
2. தசி மிகுதை என்கிற நோய் விளக்கப்படவில்லை . ஆனால் " கீழே 
விவரித்துள்ள நெய்முறை சுழிகணை என்பதற்கென்று குறிக்கப் 
பட்டிருக்கிறது . 


சீந்திச் ( ற் )சாறு உழக்கு , கடுக்காய் ங -உள்ளிப்பூ ( ண் ) டு உ 
கண்டங்கத்திரிவேர் , முள்ளிவேர் , தூதுவளை , சீதர (சிற்றா முட்டி , 
முருங்கைப்பட்டை , சுக்கு , ஆடாதொடைவேர் , இண்டம்வேர் , 
சமன் கூட்டி , கிஷாயம் போட்டு வைத்து , எட்டொன்றாய் 
இறுத்து , திப்பிலி வெதுப்பு மெக்க ( ? ) பொடி போட்டு , தேனும் 
கூட்டிக் கொடுக்கவும் . மூச்சுக்கணை தீரும் . 


சகல தோஷத்திற்கும் 
பசுவின் நெய்யில் நாங்குளுப்புழு போட்டுக் காய்ச்சி , 
புழுவெடித்த உடனே இறு ( று ) த்து , ஒரு சங்கு புகட்டவும் . 
சகல தோஷஞ்சாத்தி ( 2 ) சைத்தியமும் , கழிச்சலும் தீரும் . 

பிள்ளை புதைத்த குழியில் இருக்கிற வேர் பிடிங்கி , குளிச 
மாடி கட்டத் தீரும் . கைகண்டது .. 


பிள்ளைகள் ( ளின் ) சகல கழிச்சலுக்கு 
சுக்குயீற்கு ( ? ) , 

மாவீற்கு , 

அகத்தியீற்கு , உதி 
தியனீற்கு , 

வெதுப்படைக்கித்தண்டு , வேலிப்பருத்தி , 
ஒட்டாங்கிச்சி , இது ( வை ) சமன் கருக்கி , ஒரு படி நீர் விட்டு 
இரவில் வற்றக் காய்ச்சி , இரு ( று ) த்து , இதில் ஒரு சங்கு 
புகட்டவும் . வசம்பு தணல் பார்க்க (( பரக்க ) சுட்டு , மேல் 
பொடி போட்டு மூன்று நேரங்கொடுக்கவும் . 

நவ்வல் கொழுந்து , உதியங்கொழுந்து , பேயப்பச்சோந்தி 
பொடிதழையும் , ஓமம் , இது ( வை ) சமன் கருக்கி , ஒரு படி 


1 . இண்டம் வேர் 

= ஈகைச்செடிவேர் ; அல்லது முல்லைவேர் . 
2. நாங்குளுப்புழு நாக்குப்பூச்சி , 
3 வெதுப்படக்கித்தண்டு = பனங்கிழங்கு . 

தணல் பரக்க = தழல்போல் ஆகுமளவும் . 
5. மேல் பொடி போட்டு = தழலைப்போல் சுட்டெடுத்த வசம்பைப் 
பொடிசெய்து முற்கூறிய கஷாயத்தில் தூவி , மூன்று முறை உட்கொள்ளக் 
கொடுக்க வேண்டுமெனக் கருத்து . 

6 . நவ்வல் நாவல் . 
7 . பசுமையான ஓணாங்கொடித்தழையும் எனப் பொருள் . 
6 


- 


நீர்விட்டு உழக்காய் ( க் ) காய்ச்சி , மூன்று நேரம் ஒவ்வொரு 
சங்கு புகட்டவும் . இதற்கு ( தனால் ) முதல் ( ?) கழிச்சலும் 
தீரும் . 

பலவிதமாகக் கழிகிறதற்கு ( பரிகாரம் ) 
வேலிப்பருத்தி இலை , அவரை இலை, ஈரவெங்காயம் சமன் 
கூட்டி , எருமை வெண்ணை ( ணெ ) யில் எரித்து , முலைப்பால் 
சற்றே ஊற்றி , ஒரு சங்கு புகட்டவும் . தீரும் . 


ஊது மாந்தத்திற்கு ( பரிகாரம் ) 
பேய்ப்பீற்( ர்க் ) கு , பொடிதழை , புளியீற்கு , ஒவ்வா 
யீற்கு ( ?) , மாவீற்கு, வேலிப்பருத்தி , மிளகு , வசம்பு , ஓமம் 
சமன் கருக்கி , ஒரு சுக்கு தட்டிப்போட்டு , ஒரு படி தண்ணீர் 
விட்டு , 

உழக்காய் ( க் ) காய்ச்சி , நேரத்திற்கு சங்கு 
புகட்டவும் . 

மிளகு , வசம்பு , ஓமம் , இது ( வை ) சமன் -கருக்கி , ஒரு படி 
தண்ணீர் விட்டு , இதில் ஒரு உள்ளிப்பூ ( ண் ) டும் , அவுரிவேர் , 
வேலிப்பருத்தி, ஒரு சுக்கு ( ம் ) தட்டிப்போட்டு , உழக்காய் ( க் ) 
காய்ச்சி , மூன்று நேரம் ஒவ்வொரு சங்கு புகட்டவும் . ஊது 
மாந்தம் தீரும் . 


எட்டுவகை மாந்தத்திற்கும் ( பரிகாரம் ) 
வேலிப்பருத்திவேர் , பருத்திப்பிஞ்சி ( சு ) , ஓமம் , கடுகு, 
சாதிக்காய் , வசுவாசி , சமன் கூட்டி , காயவைத்துக் கருசு ( ? ) 
பண்ணிக் கொடுக்கத் தீரும் . 


1. சற்றே என்றால் சிறிது எனக் கருத்து போலும் , 
2. பலவித கழிச்சலும் தீருமென்றபடி , 

3. ஊது மரந்தம் ஊதுகணை என்றும் வழங்கப்படும் , ஆனால் இங்கு . 
இந்நோய்க்குக் குணங்கள் கூறப்படக் காணோம் . 

4. பொடுதலை , 


5 . 


வசுவாசி = சாதிபத்திரி . 


வெதுப் 


மாந்த வலிப்பிற்கு 
வேலிப்பருத்தி இலை , 

முடக்கொத்தானிலை , 
படக்கி , சாணாகு ( க்கி ) ப்பூண் ( டு ) ”, இது சமன் எடுத்துப் 
பிழிந்து, உள்ளி, வசம்பு , காயம் கூட்டி அரைத்துக் குழப்பி ( க் ) 
கொதிப்பித்து , இடது காதிலும் கையிலும் தடவி , உள்ளுக்கும் 
கொடுக்கவும் . 

இதற்கு ( னால் ) மாந்தவலிப்பு ( ம் ), வெள்ளுடைப்பதும் , 
சோர்ந்துடைப்பதும் தீரும் . 


மாந்தக் குளிகை 
வசம்பு , தேவதாரம் , விளாவரிசி , வேலிப்பருத்திவேர் , சக்கு , 
ஓமம் , கிறா( ரா ) ம்பு , திப்பிலி, நருக்குமூலம் , முத்தக்காசு ,, 
( அ )ரேணுகம் , கடுக்காய்த்தோல் , பூணா( நா ) கம் , ஆமை ஓடு 
( இவற்றைச் ) சுட்டு , அது சமன் கூட்டி , ஆடாதோடை , 
வில்லை ( வ ) வேர் , சமன் காயம் வைத்து , இரு ( று ) த்து , மருந்து 
அரைத்து வரு ( று ) த்து குண்டுமணி அளவு உண்டை செய்து , 
நிழல் உலர்த்தி , ஆடாதொடை கிஷாயத்தில் ஒரு உண்டையிட , 
சகல தோஷமும் , நெஞ்சுகட்டும் , சகல கழிச்சலும் தீரும் . 


- 


[ தேவி சகாயம் . ) 

[ குருசாமி துணை . ] 
அக்கா ஏழு வகைக்குப் பெற ( பெயர் ) 
அக்கா சூ ( ஆ ) ரி , அக்கா காந்தி , அக்கா சோதி , அக்கா 
விம்மி , அக்கா குண்டுடி , அக்கா பாலி , அக்கா குயிலி . இப்படி 

1. வேதுப்படக்கி பனங்கிழங்கு . 

2 . சாணாக்கிப்பூண்டு மயிர்மாணிக்கம் ; சீதேவிப்பூண்டென்றும் 
கூறுவர் . 

3. வெள்ளுடைப்பது = வெள்ளோக்காளம் ; கக்குதல் . 
4. சோர்ந் துடைப்பது = மயங்கி வீழ்தல் . 
5. நருக்குமூலம் = தேசாவாரம் என்கிற சரக்கு . 
6 . 

தேவி சகாயம் குருசாமி துணை என்பது நூலுக்குச் 
சம்பந்தப்பட்டதன்று ; எனினும் ஒருவித விஷயம் இங்கு முடிவு பெற்று , 
மற்றொருவித விஷயம் துவக்கமாகிறதென்பதைக் குறிப்பதற்கே இச் 
சொற்கள் இங்கே போடப்பட்டுள்ளன என்று தோன்றுகிறது . 


ஏழு பெயர்கள் உண்டு . இவர்களுக்குப் பிறப்பு அக்கி ......... 

இவர்கள் குணம் அறியும்படி . 


லென்பது . 


1. அக்கா ( ஆ ) சூரியின் குணம் 
இடுப்பு கடுக்கும் , தலை நோகும் . உதிரம் தோன்றும் . 
வாய் வெள்ளாவி நாறும் . நாக்கு வெளுத்து இருக்கும் . 
தொண்டை தித்திக்கும் . வாந்தியாம் . வெள்ளோக்காளம் 
எடுக்கும் . உடும்பு கருக்கும் . 


இதற்கு மருந்து 
கோரைக்கொழுந்தும் " , பசுவின் நெய்யும் கூட்டி அரைத் 
துக் கொடுக்கத் தீரும். 


2. அக்கா காந்தியின் குணம் 
தலை கனக்கும் . உடம்பு குளிரும் . சுரம் தோன்றும் . 
வாய் கசக்கும் . நாக்கில் வெள்ளையும் சிவப்புமாகத் தூவினாப் 
போல் இருக்கும் , நெஞ்சு எரியும் . நாவு வறண்டு தாக்கிடும் ". 


இதற்கு மருந்து 
கோவை இலைச்சாறும் , சந்தண ( ன ) மும் , நீர்ப்பு ( பூ ) லாங் 
கொழுந்தும் , ஒரே தளர்த்தாமரையும் , செண்பகப்பூவும் ,, 
சீரக ( மு ) ம் , ஏல ( மு ) ம் , இது ( வை ) வகைக்கு ஷ ( வராக 


1. “ இவர்களுக்கு என்கிற குறிப்பிலிருந்து , இவ்வேழு பிணிகளுக் 
கும் தைவாம்சத்தைக் கற்பிப்பதாய் அறிய வேண்டும் . அம்மைகள் என் 
பவை போல் 

அக்கா என்கிற சில க்ஷத்ர தேவதைகளும் உண்டென்று 
கருதினர் போலும் . 

2. இங்கே வாக்கியம் முற்று பெறவில்லையெனத் தெரிகிறது , 

3 , உதிரம் எங்கிருந்து தோன்றும் என்பது ஊகிக்க வேண்டிய 
விஷயம் , 

4 , கோரைக்கிழங்கு என்று இருத்தல் மேல் , 
5. தாக்கிடும் = பேசத்தடுமாறும் . 
6 ... ஒரே தளர்த்தாமரை = ஓரிலைத்தாமரை . 


45 


னெடை ) இ - கூட்டி , எலுமிச்சம்பழத்தில் அரைத்து , பசுவின் 
வெண்ணை ( ணெ ) யில் குழப்பி , விழுங்க ( நோய் ) தீருமாம் . 





3. அக்கா சோதியின் குணம் 
இடுப்பும் , தலையும் , கண்ணும் , காலும் நொந்து , சுரம் 
தோன்றும். நாக்குப் புல்லமுக்காக இருக்கும் . நடுவே 
விரல் நீளத்திற்கு வெந்து தாகம் எடுக்கும் . வய ( யி ) று 
எரியும் . 

இதற்கு மருந்து 
அதிமதுரம் , இலவங்கப்பட்டை , ஏலம் , வில்லைவேர் , 
சிறுக்கீரைவேர் , செண்பகப்பூ , கோஷ்டம் இவை சமன்கூட்டி , 
காடிவார்த்து அரைத்து நெய்யில் குழப்பி விழுங்கவும் . ( அக்கா 
சோதி ) தீரும் . 


4. அக்கா விம்மியின் குணம் 
தலை நொந்து , உடல் குளு ( ளிர் ) ந்து , கூசி தாகம் தோன் 
றும் . நீர் குடிக்கலும் தாளங்குகுத்தும் ( ? ) , தின்றாப்போல 
இருக்கும் . உதடு 

உதடு கரு ( று ) த்திருக்கும் . தொண்டை ஈரல் , 
நெஞ்சு ( இவை ) கரு ( று ) த்து நோகும் . 


இதற்கு மருந்து 
பொன்னாங்கணிவேர் , சிறுகீரைவேர் , தக்காளிச்சாறு , 
கோவை இலைச்சாறு , நற்சந்தண ( ன ) ம் , அதிமதுரம் , கூகைநீர் , 


1. எலுமிச்சம்பழச்சாற்றால் என்பது கருத்து போலும் . 
2. புல்லழுக்கு = சொற்பம் அழுக்குப் படிந்து . 
3. நடுவே = நாக்கின் மத்தியில் . 
4 . வில்லைவேர் = கூவிளைவேர் ; வில்வவேர் . 

5. ஈரல் என்று எந்த அவயவம் இங்கு குறிக்கப்படுகிறதென்று நாம் 
குறிப்பாய் அறியவியலவில்லை . ( கல்லீரல் , மண்ணீரல் , நுரையீரல் என்ப 
வற்றில் எது என்று பகுத்தறிய வேண்டியிருக்கிறது . இதன் பிறகுகூட 
சில விடங்களில் இச்சொல் வழக்கப்படுகிறது . அவ்விடங்களிலும் இச் 
சந்தேகமே ) . 


46 


ஏலம் , நற்சீரகம் , கோறோ( ரா ) சனை , இவைகள் கூட்டி முலைப் 
பால் விட்டு அரைத்துப் பனைவெல்லங்கூட்டி குழப்பி விழுங்கத் 
தீரும் . 

5. அக்கா குண் ( டு ) டியின் குணம் 
உடம்பு கடுக்கும் . நாக்குச் சிவந்து இருக்கும் . தாகிக்கும் . 
வய ( யி ) றும் நெஞ்சும் எரியும் . ஈரல் வலிக்கும் . 


இதற்கு மருந்து 
பி ( பு ) ளி இலைச்சாறு ( ம் ) , பனைவெல்ல ( மு ) ம் , நெய்யும் 
கூட்டி ( க் ) குழப்பிக் கொடுக்கத் தீரும் . 


6. அக்கா பாலியின் குணம் 
உடம்பு கனக்கும் . நெஞ்சு ஓடிஞ்சாப்போல் இருக்கும் . 
கண்ணில் அமாஞ்சுரமாகத் தோன்றும் ( ? ) . தலை விண்ணேற்றி 
இருக்கும் . சுரம் . அதிகமாகத் தோன்றும் . நாக்கு வெளுக்கும் . 
நடுவே கட்டியாக ஈரல் சுருண்டு இருக்கும் . 


கூட்டி 


இதற்கு மருந்து 
புளிஇலைச்சாறும் , முந்திரிப்பழமும் , ஏலமும் 

கூட்டி 
அரைத்து , எலுமிச்சம்பழச்சாறாவது காடியாவது 
மதிச்சுக் கொடுக்கத் தீரும் . இதில் வயிற்றில் ( வயிறு ) 
கழிச்சலானால் பருத்திக்காயும் , அத்திப்பிஞ்சும் , அகில் கட்டை 
யும் துவைத்து , காடி வார்த்துப் பிசைந்து பிழிந்து வடித்துக் 
கொண்டு , நற்சீரக ( மு ) ம் , நெல்லிமுள்ளி ( யும் ) , ஏலமும் கூட்டி 
வெதுப்பிப் பொடி செய்து , போட்டுக் கொடுக்கத் தீரும் . 


1. தலை விண்ணேறு தல் = தலையிடித்தல் ; கடுமையான தலைவலி 
எனப் பொருள் . 

2. நாக்கின் மத்திய பாகம் தடித்துக் கெட்டியாகவும் , ஈரல் சுருண்டும் 
இருக்கும் என்று கருத்து . இங்கேயும் ஈரல் என்பது இன்னதென்று 
அறியக்கூடாததாயிருக்கிறது ; வாயில் ஈரல் இருப்பதென்பது பொருந்தாது , 

3. மதிச்சு = மசித்து ; மர் தரும் செய்து , 


7. அக்கா குயிலின் குணம் 
சரீரம் பிணம் போல் நொந்து , தடி கொண்டு அடித்தாப் 
போல் இருக்கும் . கண் ( ன்ன ) ங்கள் நொந்து , சுரம் அதிக 
மாகத் தோன்றும் . வாய் கசந்து வாந்தி எடுக்கும் . நாக்கும் 
பல்லிகறுங்கிறும் , கண்ணும் , பச்சாகிளாச்சி போல ( ? ) இருக் 
கும் . மூக்கால் ரத்தம் விழும் . இது கபாலம் வெடித்து ஒரு 
நாளொன்றுக்கு அறுபது நாழிகைக்குள்ளாகத் தம் விழுந்து ( ? ) 
குளி என்று சொல்லப்படும் . இப்படி மூன்று நாள் விழுந்தால் 
ஐந்தாம் நாள் ( அல்லது) ஆறாம் நாள் கொல்லும் . 

அக்கா ஏழு வகைப் பெயர் குணம் முற்றும். 


அக்கரத்திற்கு நொய் 
அதிமதுரம் , சீரகம் , ஏலம் , சாத்திரபேதி , கல்நாறு ( ர் ) 
செஞ்சந்தண ( ன ) ம் , பூதக்காயன் ( ? ) கிறா(ர ) ம்பு , திப்பிலி , 
வெள்ளைச்சாரணை வேர் விலா ( ள ) ......சதை , இவை சமன் 
கொண்டு அரைத்துப் பசுவின் நெய்யில் குழப்பிக்கொண்டு , 
ஒரு கரண்டி நெய் கொடுக்க அக்கரம் தீரும் . 


கணைக்கு கிஷாயம் 


செஞ்சந்தண ( னமு ) ம் , பூலாவிற்கும் , சமன் கூட்டிப் பசு 
வின் வெண்ணை ( ணெ ) யில் மத்திச்சுக் கொடுக்க ஈரவ் வலி 
நெஞ்செரிப்பு , சோத்தியம் ; " இவை எல்லாம் தீரும் . 


1. பல்லீறுகளும் என்றிருத்தல் சரியாகும் . 

2. அக்கரம் என்னும் நோய் தமிழ் வைத்திய நூல்களில் வெகு தாராள 
மாய் வழங்கப்படுவது . அக்கா என்று முற்கூறிய எழுவகை நோய்களும் 
" அக்காம் என்பதற்குப்பதிலாய் தவறு தலாய் எழுதப்பட்டிருக்கலாமென் 
றும் இத்தொடர்பிலிருந்து ஊகிக்கவேண்டியிருக்கிறது . இந்நூலில் அநேக 
இடங்களில் விஷயங்கள் இவ்விதமே குழப்பமாகத்தான் காணப்படுகின்றன . 

3. சதத்திரபதி = தண்ணீர் விட்டான் . 
4 , பூலா வீற்கு = புல்லாந்தி ஈர்க்கு . 
5 , சோத்தியம் = எதிர்பாராத ஏவல் முதலியதாலான தீங்கு . 





48 


பிணிக்கு மந்திரிக்கு ( ம் ) மந்திரம் 


ஓராங்கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

தலைய ( த் ) து வீள் வதனையும் 
இரண்டாம் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
மூன்றாம் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
நான்காம் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
ஐந்தாம் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
ஆறாம் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
ஏழாம் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
எட்டாங் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
ஒன்பதாம் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் 
பத்தாங் கடல் மேய்ந்து வார்பிள்ளைச் சிறகத்து 

வீள் தலையத்து வீள் வதனையும் . 


( வசனம் ) 
பத்தாம் கடலும் - வற்றி , பால் கடலும் வற்றி , தீய்க் 
கடலும் வற்றித் , திருப்பாற்கடலும் வற்றி , பால மாந்தம் , பசு 
மாந்தம் , ஓடு மாந்தம் , ஊது மாந்தம் , நடை மாந்தம் , கொக் 
குப் பாவை , குருவிப் பாவை , நாட்டுப் பாவை , நகரிப் பாவை 
எல்லாம் ; ஓம் காளி, பரமேச்வரி , நின் ஆணை . நில்லாதேப் 
போகச் சிவா . 


1. பிணிக்கு = பேய் , எவல் , சூன்யம் முதலியவற்றால் தோன்றும் 
உடற் கோளாறுகள் உள்ளக் கோளாறுகளுக்கு . 


49 


நக 


ம 


யா 


9E 


எ 


REાદો 


பசு 


E2 


ம 
யம் 


ய சா 


எ 


வ 


ந கா 


ஓ 
யசா 


ய 


ம 


ந - கா 


நகாரமென்ற அக்ஷரத்தில் ஆறே ஆகும் , 

நலமான மகாரத்தில் ஈறா( ரா ) றாகும் 
சிகார மென்ற அக்ஷரத்தில் ஈரெட்டாகும் 

சிறந்த நின்ற வகாரத்தில் பத்தெட்டாகும் 
சிகார மென்ற சொல்லுக்குள் ஏழேயாகும் . 
ஆதியானந்த குரு அருள் செய்தாரே . 

ஓம் , ரீம் , வம் , சிம் . சிவாய நம : 


ம 
யஅ 


சா 


ம 


SEEEச 


ம 
யஅ 


W 


POET 


ம 


யஅ 


சா 


PEEC 


யங் 


ம 
ய அ 


ம 


சி 


FE 


மூக 


w to 


ம 


யகூ 


கூ . 


ய 


யகூ 


யக 


ந 


93 


யகூ 


93 


ய 


50 


பே ( ய் ) நாய்க் கடிக்கு 

( வசனம் ) 
கோளிச்சாறு கொடுக்கவும் . 

எலிக் கடிக்கு 
மோரில் அரைத்துக் கொடுக்கவும் . 


இதற்குப் பத்தியம் . 

மருத் ( ந் ) தீட்டுக்கு 
அந்த மருந்தின் வேர் ( ப் ) பட்டை . எடுத்து ஆட்டுப் 
பாலில் அரைத்துக் கொடுக்கவும் . 

இதற்கு ( ப் ) பத்தியம் கோழிச்சாறு . 
அதற்கெல்லாம் மருந்து முக்காரது இலையின் வேர் . 


பார்வைக்கு மருந்து 
குண்டு முத்துத் தழை , மு ( மி ) ளகாய்த் தழை , சின்ன 
கெப்பித்தழை ( ? ) , சடை மூங்கில் தழை . வேலிப்பருத்தித் 


1. கோளி என்பது அத்தி , அரசு , ஆல் , கொழிஞ்சி ஆகிய பூவாது 
காய்க்கும் மரங்களைக் குறிக்கும் சொல் . 

2. முன் கூறிய கோளியை (இலையை ) மோரில் அரைத்துக் கொடுக்க 
வேணுமென்பது கருத்துபோலும் . 

3. இன்னது பத்தியமென்று விவரிக்காமல் விடப்பட்டிருக்கிறது . 

4. எந்த நஞ்சு குணமுள்ள மருந் தீட்டால் பிணியுண்டாயிருக்கிறதோ 
அதே மூலிகை என்று பொருளாகிறது ; இதுவும் தெளிவுப்படாத விஷயமா 
யுள்ளது . 
5. முக்காரது என்பது ஒரு மூலிகையின் பெயர் 

போலும் ; 
ஒருக்கால் முக்கா வேளையா இருக்கலாம் . 

6 , பார்வைக்கு என்றால் பார்க்கும் சக்தி விருத்தியாவதற்கென்று 
பொருள் படுகிறது . இங்கு “ பிள்ளைப் பிணி என்னும் விஷயத்திலிருந்து 
திடீரென்று மாட்டின் கண்ணோய் விஷயத்திற்கு மாறியதற்குக் காரணம் 
தெரிய வில்லை . 

7 . குண்டு முதத்தழை என்பது குன்றித்தழையாயிருக்கலாமென்று 
தோன்றுகிறது. 


51 


தழை , குழலாதண்டை , நெல்லீற்கு , சோப் ( ம் ) புத் தழை , கணு 
மூங்கில் . 


முசல் முட்டு வந்த மாட்டிற்கும் கண்ணில் வெள்ளை 

விழுந்த மாட்டிற்கும் மருந்து 
சுள்ளி முள்ளித் தழையும் , ஏழு மு ( மி ) ளகும் அரைத்துப் 
பிழியவும் . 


( செய்யுள் ) 


1. பத்துப் பெரும்புலி , ஆனை பதினெட்டு , 

வித்தகர் நால்வர் , வினாயகர் ஐவர் , 
அத்துடன் மூவர் , அரு ( று ) வரை கூட்டி ஏழு 

இதை அறிந்தவர் என் குரு ஆவார். 


2. உண்ணி ஒருவன் உரைத்த முதலெழுத்தைப் 

பண்ணிப் பாவையாய் பாவித்து மின்னே கேள் 
சி ( ச ) கத்தினில் பார்த்து மிகுத்துரைக்க நன்றாம் நாளும் 

ஒருவனை ஒருவன் வெல்ல உபாயங்கள் அறியவேண்டி 
இருவர் போனா றெ (ரழுத்தை உயிரெழுத் ததுவே வாங்கிப் 
பெருக்கிய பத்தில் தாக்கி ( ப் ) பெருங்கடல் ஏழுக்கு 

( ஈய்ந்தால்த் 
தெருவினில் உயர்ந்தோன் வேலனாவோன் 

சிறுத்தவன் தோர்வை தானே ( ? ). 
எட்டுக்குத் துளை போடவும் . தவுருகும்பை போடவும் ( ?) . 
மாலுக்கும் மயனுக்கும் மதி பூணரனுக்கும் ; 

நூலுக்கும் கயறு ( ரு ) க்கும் நுண்ணீளங் கண்டு 


1. முசல் முட்டு என்பது ஒருவகை மாட்டு நோய் போலும் . 


2. குண்டு முத்துத்தழை முதலியவற்றை இவ்வித மருந்தாகச் செய்து 
உபயோகிக்க வேண்டுமென்று கூறி யிருத்தல் நலம் . 


3. , சள்ளி முள்ளி = மயிர்க் கொன்றை ; 


52 


நாலுக்கும் மூணு ( னு ) க்கும் நடுவிற்கும் நடுவே 

காலுக்கும் கதவிற்கும் கம்பைக்கு மிதுவே ( 2 ) 
........நெதகோ........மானே ...... பெண் ........ னா.( ? ) 
கார்குழல் கன்னிகோலம் கருத்தினால் அறியவேண்டில் 

பேர்தனைச் சொல்லச் சொல்லி பேரெழுத்ததனை எண்ணி 
ஓர் எழுத்தொறு ( ரு ) மூன்றாக்கி உற்றதோர் பக்கம் கூட்டி 
ஈர் எ (ரெழுத்ததனை ஈயரெ ( இரட்டைப் பெண் 

( ஒத்தை ( ற்றை ) ஆணே . ( ? ) 


1 


1. ஓராங்கடல் மேய்ந்து ” , என்கிற பாட்டு முதல் தெருவினில் 11 
என்று இறுதியிலுள்ள பாட்டு - ஈறாக , இடையே யுள்ள புதிர்போன்ற 
விஷயங்களும் , மந்திரம் முதலியனவும் பிள்ளைப்பிணி விஷயத்துக்கு எங்கனம் 
பொருந்துமென்று உற்றுப் பரிசீலனை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் . 


பிள்ளைப் பிணி வாகடம் 


இரண்டாம் பாகம் 


பிள்ளைப் பிணி வாகடம் 


( இரண்டாம் பாகம் ) 


கட்டு மாந்தத்திற்கு 


வயறூதியே இருக்கும் இதற்கு கிஷாயம் 


( வசனம் ) 
நுணாமரத்து இலை , ஓமம் , நற்சீரகம் இவை மூன்றும் 
வருத்துப் பாதி கருகிப் பாதி கருகாமல் இருக்கும்போது 
தண்ணீர் விட்டுக் கிஷாயம் வைத்துக் கொடுக்கவும் . 


மாந்தத்தின்மேல் ரத்தம் சீதம் விழுந்தால் 
ஆவானாற்பூ அரும்பும் , சாதிக்காயும் அறை ( ரை ) த்துக் 
கொடுக்கவும் . மாதளங்காயும் , கிறா ( ரா ) ம்பும் அறை( ரை ) துக் 
கொடுக்கவும் . 


குழந்தைகளுக்கு இருமல் ஜல 
இருமல் ஜல தோஷத்து (ங்களு 

ளுக்கு 


கண்டங்கத்திரி , தூதுவளை இலை , துளசி இலை , ஆடா 
தாடை இலை , முருக்கிலை , இது வெ ( இவை எ ) ல்லாம் சமனா 
கப் பிடுங்கி ( இடித்து ) ப் பிட்டு வைத்துப் பிழிஞ்சு கொடுக்க 
வும் . கணைசுரம் , சீத சுரம் , இருமல் , ( இவை ) தீரும் . 

பருசாய் ( ? ) வெய்யிலில் உலர்த்தி வைத்துக் கொண்டு , 
சிறு குழந்தைகளுக்கு முலைப்பாலிலும் , பெரியவர்களுக்கு 
சும்மா ( வும் ) தின்னவும் . ( இது ) எந்த மாந்தத்துக்குமாகும் . 


1. கட்டு மாந்தம் என்பது குழந்தைகளின் குடற்கோளாறு என்று 
இங்கு பொருள் கொள்ள வேண்டும் , தொண்டைக்குள் கோழைக் கட்டு 
இருமல் இவற்றாவான கோளாறும் கட்டு மாந்தம் என்று சிலர் . 

2 , ஆவாரம்பூ என்று இருப்பது தகும் , 


56 


பொ ( போ ) ர மாந்தம் 
துடுப்புப் பாலைக் ( ? ) கொண்டு வந்து , கஞ்சி காய்ச்சிக் 
கொடுக்கவும் . கள்ள பிணிக்குக ( ? ) கண் சொருகும் . வட்ட 
மிடும் . மயிர் நாட்டமாய் நிற்கும் . வாந்திப் பிறா ( ரா ) ந்தி , 
காறு ( ணு ) ம் . 

( இதற்கு ) துக்கு ( த் ) துவளை 
சின்னி இலை , களிச்சி இலை, பெரும் பட்டை, பீனாரி 
குட்டி , விளா, குளி மு ( மி ) ட்டான் , கஞ்சாங் கோரை , உளரு 
சுத்தி , ( ? ) , மஞ்சள் , வெள்ளைப் பூண்டு , வேப்பிலை , இவை யெல் 
லாம் நறுக்கி துவளை 10 ( செய்து ) , மூன்று வேளை போடவும் . 
தாய்க்கு மார்பில் தடவி அலம்பிப் போடவும் 11. 


1. போர் மாந்தக் குறிகள் : - " பொருமுங் கழியும் புரண்டு வலியுண் 
டாம் மருவி முலையுண்ணா மயங்கும்- வெருவி மிகச் சத்தி செய்யுங் 
- கட்குழிக் தாகமிக வெதும்பும் வற்றி யிடும் போர் மாந்தமாகும் . " 
( பாலவாகடம் . ) 

( இதைப்பற்றி 72-74 செய்யுட்களையும் பின்னால் காண்க . ) 

2. துடுப்புப்பால் ( ? ) என்று மருந்து ஒன்று குறித்து விட்டு , அதன்பின் 
சிறிது நோய்க்குறிகளைக் கூறுவது ஒழுங்கா என்று கேள்வி யுண்டாம் . 


3. வட்ட மிடும் = கண்கள் வட்ட மிடும் . ( கண்கள் சுழலமிடும் . ) 


4. நீட்டமாய் அல்லது நெட்டையாய் என்று இருத்தல் பொருந்தும் . 


5. பிராந்தி = மயக்கம் . 


6. களிச்சி யிலை = கழற்சி ( கெச்சக்காய் ) இலை . 


7. பெரும் பட்டை = பெருமரப்பட்டை . 

8. குளிமிட்டான் = நத்தைச் சூரிப்பூண்டு , 
மூட்டான் .) 


( அல்லது 


தண்ணீர் 


9. யித 

துவை = இவற்றை என்றிருத்தல் வேண்டும் . 
10. துவளை = பற்றுப்போடும் கூழ் போன்ற மருந்து . 
11. தாயின் மார்பை முதலில் அலம்பிவிட்டு , பிறகு மார்பின்மேல் 
இத் துவளையைத் தடவவும் எனப் பொருள் . 


57 


சகல் மாந்தத்துக்குக் குளிகை 


ஏலம் , லவங்கம் , சாதிக்காய் , சாதிபத்திரி , சுக்கு , திப்பிலி , 
ஓமம் , மு ( மி ) ளகு, வெள் வெங்காயம் , பெருங்காயம் , அதி 
மதுரம் , சித்த ( ற்ற )ரத்தை, கல்லுப்பு , கடுக்காய் , கோறோ ( ரோ ) 
சனை , யீந்த வகை ( இவை ) வகைக்கு ஷை க . வெள்ளாட்டு 
இறைச்சியில் சரக்கும் செத்தி வெண்ணீரில் ( 2 ) அரைத்து , 
பருத்திக் கொட்டைப் பிரமாணம் உருண்டை 

பண்ணி , 
நிழ ( லி ) லுலர்த்தி அனுபானம் அறிந்து கொடுக்கவும் . 


மாந்த குளிகை 


கட்டு மாந்தத்துக்கு 


1. சுக்கு , மு ( மி ) ளகு , ஓமம் , நற்சீரகம் , வெள்ளுள்ளி 
சிலந்திக் கொடி வேர் , இது வெ ( இவற்றை எ ) ல்லாம் ஒரு நிறையா 
யெடுத்து , வெண்ணீ ( ன்னீர் ) ரில் விட்டரைத்து , தூதுவிளங் 
காய்ப் பிரமாணம் குளிகை செய்து கொண்டு வெண்ணீ ( ன்னீ ) 
ரில் கொடுக்கவும் . வருஷமான குழந்தைகளுக்கு ( க் ) குழந்தை 
கள் நிதானங் கண்டு கொஞ்சமாய் உரைத்துக் கொடுக்கவும் .* 

2. கோரோசனை , வெங்காயம் , கடுகு றோ ( ரா ) கணி , யிது 
( இவை ) மூன்றும் சரி நிறையாய் வைத்து , வெத்தி (ற்றிலைச் 
சாறாகிலும் , அகத்தி - யிலைச்சாறாகிலும் விட்டரைத்து சிறு 
குளிகை செய்து , வெத்தி (ற்றிலைச் சாற்றில் , அல்லது அகத்தி 
i யிலை ( ச் ) சாற்றில் கொடுக்கவும் . உள் மாந்தம் கட்டு மாந்தம் 
இதுகள் ( இவை ) தீரும் . 


வகை 


என்று 


1. இவை என்பதற்குப்பதில் விந்த 

எழுதப்பட் 
டிருக்கிறது . 
2 

ஷைக வராகனெடை ஒன்று . 
3 . 

நிதானங்கண்டு = உடலின் பலாபலம் , வியாதியின் நிலைமைகள் 
முதலியவற்றை உற்று நோக்கி . 

4 . கட்டு மாந்தத்திற்கு இது இரண்டாவது மருந்து . ( பக்கம் 
55 - பார்க்கவும் . ) 
5 . கட்டு மாந்தத்திற்கு இது மூன்றாவது மருந்து . 
8 


58 


குழந்தை மூலம் புறப்பட்டதற்கு 


ஒரு - வாழைக்காய் முகிளறுந் ( த் ) து , அதற்குள்ளே ஒரு 
குன்றி பிரமாணம் அவ ( பி ) னி வைத்து , எருமை ( ச் ) சாணியில் 
பொதிந்து , தீயால் சுட்டு வெந்ததின் பிறகு , அந்த வாழைக்காயை 
எடுத்து அரைத்து , பி ( பு ) ளியங் கொட்டை 

மாதிரி 
வெண்ணீ (ன்னீரில் கொடுக்கவும் . 


எங்கல முட்டடை யானுக்கு * 


1. வெசுபி யணைஞ்சானிலை ( ? ) கொண்டு வந்து , வசம்! ), 
வெள்ளைப் பூண்டு , மூன்றுந் தட்டி சாறு பிழிஞ்சு, வெள்ளைப் 
பூண்டு மூன்று தட்டி , முலைப்பாலில் லெகித்து ( 2 ) குழந்தைக்குக் 
கொரு சம் ( ?) வார்க்கவும் . அ ( ஆ ) தண்டை இலை பறித்து , 
பெருங்காயமும் ஒன்றில் வைத்து , அதிலே இந்த ( ச ) சாறு 
பிழிஞ்சு, பெருங்காயமும் , முலைப்பாலும் சேர்த்து வார்க்கவும் . 


1. முகிள் = முகிழ் , முகுளம் ( வடமொழி ) , முதிராத வாழைக்காய் 
எனப் பொருள் . 


2. புளியங்கொட்டை மாதிரி ( அந்த அளவில் மாத்திரை ) செய்து 
என்று கருத்துப்போலும் . 


3. முட்டடைப்பான் என்று குழந்தை நோய் ஒன்று வழங்கப்படு 
கிறது . ஆனால் எங்கல முட்டையான் யாதோ ? 


H 


4. குழந்தைக்குக் கொடுக்கவும் என்பது பொருள் , ( இங்கு வாக்கியத் 
தில் பிழை இருக்கிறது .) 


5. ஒன்றில் = ஒரு எனத்தில் . 


8. இந்தச்சாறு = ஆதண்டை இலைச்சாறு என்று பொருள் , 


7. ஆதண்டை இலைச்சாற்றில் கலந்த பெருங்காயத்துடன் முலைப் 
பாலையுங் கூட்டி என்பது பொருள்: 


59 


குழந்தைகளுக்குக் குளிசங் கட்டுலக்கி தோஷத்திற்கு ( ?) 

குளிசங் கட்டவும் ( கட்டல் ) 
1. ஆவாரை நிழலடி கெ ( ய ) ண்டை ஞாய் ( யி ) ற்றுக் 
கிழமை நாள் காப்புக் கட்டி , பலி கொடுத்து , நுணி வேர் அறாமல் 
குளிசமாடி கட்டவும் . 

2. கீழாநெல்லிக்கு ஞாய் ( யி ) ற்றுக்கிழமை காலமே 
(லையில் ) காய்புக் கட்டி தூபம் பலி கொடுத்து , நுணி வேர் 
அறாமல் பிடிங்கி வந்து ( குளிசம் ) கட்டவும் . அந்த வேரு 
( ரையு ) ம் வசம்பு ( பையு ) ம் நெய்யில் கொதிக்க வைத்து ,, 
காசிடை உள்ளுக்கு ( ப் ) புகட்டி , மேலு ( க்கு) ந் தலையிலும் 
துவளை யிடவும் . 


பிணிக்கும் , பிசாசுக்கும் , விஷதோஷத்திற்கும் மந்திரம் 

அங்குரங்கு இங்குரங்கு உங்குரங்கு எங்குரங்கு " . " ஓம் 
சிவாய நம : குருவே துணை செய்யவும் . 


குழந்தைகளுக்கு தாகத்திற்கு - பிணிக்கு 

பிசாசுக்கு மந்திரம் 
குழந்தைகளுக்கு தாகத்திற்கு கட்டு மாந்த குளிகை : 

1. அரசம்பட்டை , அதனுடைய கொழுந்து , ஈரமணலை 
வறுத்து தீ பறக்கவிட்டு , இதை வறுத்து கொட்டிப் போட்டு 
வறுத்து கிஷாயமிட்டுக் கொடுக்கவும் . 


1. ஆவாரஞ் செடியை நுணி வேர் அறுந்து விடாமற் பெயர்த் 
தெடுத்து , அதன் ஒரு பாகத்தைக் குளிசமாகக் கட்டவேண்டும் எனக் 
கருத்து , 

2. மந்திரம் என்று குறிப்பிட்டிருந்தும் இங்கு மந்திரமேதும் காணப் 
படவில்லை . ஆனால் மேலேயுள்ள ( அங்குரங்கு என்னும் 

என்னும் மந்திரமா 
யிருக்கலாம் . 

3. கட்டு மாந்தத்திற்கு இது 4 - ம் மருந்து . (57 - ம் பக்கம் பார்க்க ). 

4. அரசம்பட்டை முதலியதை இடித்து வெந்த மணலுடன் போட்டு 
கஷாயமிடவும் எனக் கருத்து . 


60 


2. சட்டியை ( க் ) காயவைத்து , கல்லபற்ப வறுத்து ( ? ) 
பர ( ற் )ப்பமாக்கிக் கொட்டிப் போட்டு கோணி பட்டு ( டையைப் 
போட்டு , கருகி வருகிற பக்குவத்தில் பழையறாய் ( ? ) தீட்டிப் 
புடைத்துப் போட்டு , கோணி ( ப ) பட்டு ( டை ) மேல் போட 
வும் ( ?). ஓமம் இரண்டு ( ? ) போடவும் . கிஷாயம் வைத்துக் 
கொடுக்கவும் . வாந்தி , பிறா( ரா ) ந்தி , சலக்கழிச்சல் , குடுகுடுப் 
டான் தாகம் இது ( இவையே ) வெல்லாம் தீரும் . 


கட்டு மாந்த குளிகை ! 
சுக்கு , மு ( மி ) ளகு , ஓமம் , நற்சீரகம் , வெள்ளைப் பூண்டு , தலை 
சுருளி வேர் , இதுவெ ( இவற்றையெல்லாம் சமன்நிறை போட்டு 
வெண்ணீ ( ன்னீர் விட்டு அரைத்து , 

பிரமாணம் 
குளிகை செய்து வைத்துக்கொண்டு , வய ( யி ) று - ஊதினால் 
வெண்ணீ ( ன்னீ ) ரில் கொடுக்கவும் . குழந்தை மூன்று வரு 
மானாலும் கொடுக்கலாம் . வயிறு ஓட்டமானால் பொடுதலையும் 
ஓம்மும் போட்டுக் கரு ( க் ) கி கிஷாயம் கொடுக்கவும் . 


கடலைப் 


பால மாந்தத்திற்கு ( குளிகை ) 
கோரோசனை , வெங்காரம் இடை 

வை ( இவற்றை ) பொரித்து , 
அகத்தி இலைச்சாறு விட்டு அரைத்து , சிறு பயறு மருவாதி 
உருண்டை செய்து வைத்துக்கொண்டு , ஒரு குளிகை முலைப் 
பாலில் கொடுக்கவும் . இது பலவகை மாந்தமும் நீக்கும் . 


குழந்தைகளுக்கு மந்திரம் 


அம்மதின் கருணை பொங்கி அலையெரிதயன் வேலைக்கும்ம 
மல்லிக்கொரு மன்னதோரை மு மம மலங்காய முளகச் , 

( செம்மனின் சோகாயாறுதொரேவகை வகையமுணை 
மூன்று 

தன் வயற்றோம் வந்துற்ற தன்மை இதென்பர 
மிசகோர் . 


1. கட்டு மாந்தத்திற்கு இது ஐந்தாம் மருந்து . ( 59 - ம் பக்கம் பார்க்க . ) 
இது பெரும்பாலும் இரண்டாம் மருந்து போன்றது . 


2 , சிறுபயறு மருவாதி = சிறுபயறளவு என்று பொருள் போலும் , 


61 


இதுக்குத் துவளல் 
ஆவ ( க் ) கொழுந்து , அப்பைக் கொழுந்து குளிமுட் 
டான் , கல்லுப்பு , நரி விட்டை , வேப்பிலை ,சின்னி இலை , உளறி " 
சுத்தி ( ? ) , மஞ்சள் , வசம்பு , ஒரு கட்டைப்பூடு , வெள் வெங் 
காயம் , இதுவெல்லாம் ( இவற்றை ) இடித்து , குழந்தைக்குத் 
துவளைத் தாயி ( ய ) க்கு ( ம் ) மார்பில் துவளை யிடவும் . பிணி 
நிற்கும் . 


வாந்தி பிறா( ர )ந்திக்கு ( ம் ), குளிர் சுரம் மாந்தத்திற்கு ( ம் ) 

சின்னி இலை , புங்கங் கொழுந்து , நாயுர் ( ரு ) விச் ச ( க ) லமும் 
கருக்கி , கிஷாயமிட்டு ( க் ) . கொடுக்கவும் . வாந்திக்கு குளிமிட் 
டானும் , கோரைக் கிழங்கும் அரைத்து முலைப்பாலில் 
கொடுக்கவும் . 

விக்கலுக்கு 
தாளிசபத்திரி அரைத்து பாலில் கொடுக்கவும் . 


அரோசிய ( சக ) த்திற்கு 
ஏலம் ஷ க. சிறு பலகரை ( றை ) உ , மயிலிறகு ( த் ) 
தண்டு உ , திரி பண்ணி , அக்னி பர்ப்பம் செய்து . பொடித்து 
கடுத்தத்திலிட்டு ( ? ), தேனில் முலைப்பாலில் நாவில் 

தள 
மிடவும் . 


1 , ஆவக்கொழுந்து என்பது ஆவட்டங் கொழுந்து என்று திருத்தப் 
பட வேண்டும் . 

2. அப்பைக் கொழுந்து = கொன்றைக் கொழுந்து , 
3. குளிமிட்டான் = தண்ணீர் முட்டான் . 
4 , உள்ளிப்பூண்டு ஒன்று என்று பொருள் . 

5 . பலகறை , மயிலிறகு ஒவ்வொன்றும் இரண்டு வாராகனெடை எனக் 
கருத்து , 

6. திரிபோல் அரைத்து உருட்டி , நெருப்பிலிட்டுச் சாம்பாலாக்கு 
என்று பொருள் . 

7. * தேனில் அல்லது முலைப்பாலில் குழைத்து நாக்கில் தடவவும் 
என்று கருத்து போலும் . 


63 


வாந்திக்கு 
கோரைக் கிழங்கு , குதியிரகும் ( ? ) அரைத்து , முலைப்பாலில் 
அல்லது வெண்ணீ ( ன்னீ ) ரில் கொள்ளவும் . 


வால்கிரிக்கு குளிசம் கட்ட( ல்) 
ஞாயிற்றுக்கிழமைக்கு ( மையன்று ), சென்னாயுர் ( ரு ) விக்கு 
காப்பு கட்டி , தூபம் கொடுத்து , பலி கொடுத்து ( அதைப் ) 
பிடுங்கி வந்து விக்னேச்வரனுக்கு பூசை செய்து குளிசமாட்டி 
கட்டவும் . 

கள்ள ( ப் ) பிணிக்கு ( மருந்து ) 
விடத்திலானாரை ( ? ) ஞாயிற்றுக்கிழமைக்கு ( மையன்று ) 
டம்புரி வலம்புரி சுற்றி சூர்ய நமஸ்காரம் செய்து , வாயாலே 
னாரு உரித்து வந்து , அதனுடன் கடுகு , வெள்ளை வெங்காயம் , 
வசம்பு , ( இவற்றால்) குளிசமாடி கணபதி . பூசை செய்து பலி 
கொடுத்து கட்டவும் . 


மாந்த மெடுத்து உலைத்தியும் தாகமும் சரமுமானால் 

மருந்து குளிசம் 


1. ( கஷாயம் ) சட்டி ( யைக் ) காயவைத்து , சட்டி ( யில் ) தீ 
பறந்த பின்பு , கல்லுப்பு போட்டு வறுத்து கொட்டிப் போட 
வும் . பிறண்டை வறுத்து கொட்டிப் போடவும் . மூன்றாவது 
ஓமம் வறுத்து கொட்டிப் போடவும் . கோணி பட்டுப் (ப்பட் 
டை ) ப் போட்டு வெந்ததின்மேல் , றாயி ( ? ) போட்டு , ஒருபடி . 
தண்ணீர் விட்டு கிஷாயம் வைத்து , ஒரு சங்கு கொடுக்கவும் . 
கொடை வேலானாரை ( ? ) ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து 
கணபதி பூசை செய்து பலி கொடுத்து , குளிசமாடி கட்டவும் . 


1 . பால கிரஹம் என்பது வால்கிரி என்று திரிபடைந்திருக்கலாம் , 

2 . வாயாலே னாரு = இது வாழிலை - நார் அல்லது வாழை நார் என் 
றிருத்தல் தகும் . 

3. உலைத்தி = உலைத்தல் , உள்ளக்கலக்கம் ஸந்நிபாதாதி தோஷங் 
களில் ஏற்படும் மனோவிகாரம் . 


63 


குளிச கட்டு ( குளிசங் கட்டுதல் ) 
ஞாயிற்றுக்கிழமை நாள் , ஆவரையடி இலை சிறுகன்று 
முளைத்த தாய்ப் பார்த்து ( ? ) நுனி வேர் அறாமல் பிடுங்கி , பலி 
கொடுத்து குளிசமாடி கணபதி பூசை செய்து கட்டவும் . 

ஆவாரைமேல் குளிசம் போலே தொங்காமல் ( 2 ) பூச்சிக் 
கூடு உயிரிருக்கிறதாய் பிடித்துக் கொண்டு வந்து ( ? ) ஐந்து 
வகை நூல் சுத்தி ( ற்றி ) , கணபதி பூசை செய்து பலி கொடுத்துக் 
கட்டவும் . 

பெரிய வாலைக்கு ( மருந்து ) 
துளி( ள ) சி , னா ( நா ) ய்த் துளசி , நொச்சி இலை , நாயுருவி 
இலை , வேப்பிலை, கழுதைத்தும்பை இலை , பீமரத்து இலை( ? ) , 
உத்தாமணி இலை , பிள்ளை ( த் ) தக்காளி , இலை , கோழி 
ஆ ( அ ) வாரை இலை , அவரை இலை, அப்பை( க் ) கோவை இலை , 
பி ( பு ) ளி இலை , பெருமு ( மி ) ட்டை , பீனாரி இலை , விபூதி ( ப் ) 
பச்சை இலை , சின்னி இலை , குட்டி விளா இலை , எருக்கிலம் ( லைப் ) 
பழுப்பு , களச்சி இலை , உளரு சுத்தி ( ? ) , மஞ்சள் , வசம்பு , வலம் 
புரிக்காய் , வெள்ளைப் பூண்டு இவை யெல்லாம் தீட்டி தாய்க்கு 
மார்பிலும் , பிள்ளைக்கு ( ச் ) சரீரமெல்லா( மு ) ம் துவளை யிடவும் . 
சகல தோஷமும் தீரும் . 


வாந்திக்கு மந்திரம் 
ஆரை யடைக்கயங்க மடைக்க மரகத்தின் பங்கு மடைக்க 
எங்கு மடைக்க சுவாகா , ஓம் " , 


1 . வாலை என்பது வால ( பால ) கரப்பான் என்னும் நோய் . 
வாலகரப்பான் குணம் : - 

காலது கடுக்குஞ்சந்து கண்டமும் வெடித்துப் புண்ணாய் 
ஏலவே கடி விடம் போல் இருந்து பன்னீர் போல் பாய்ந்து 
கோலமாய் வற்றி நாறும் குழவியு மொடுங்குமாகில் 
மாலருங் குழலாய் வாலகரப்பான் செய்வாறுதானே . 

( பாலவாகடம் ) 
2. கழுதைத் தும்பை என்பது நேர் . 

3. பெருமிட்டை என்பதும் பீனாரி என்பதும் ஒன்றே யாதவால் பெரு 
முசுட்டை என்றிருத்தல் பொருந்தும் , 

4 , தீட்டி = அரைத்து . 


64 


பிள்ளை ( ப் ) பிணிக்கு மந்திரம் 


1. 

ஓம் குரு வாழ - குருநாதன் வாழ - எந்தன் ஆசாரி 
வாழ - எவ்வாணை மறக்கிலும் குருவாணை மறவேன் . குரு 
இருந்த இடத்தில் , கூட்டிய காலும் நீட்டறியேன் . அரிறுகு 
( அவரருகு ) இருந்து ஆசாரம் செய்வேன் . குரு தொட்ட 
மிதி அடியும் , பள்ளிக் குடையும் , பாவாடையும் , குரு கொடுத்த 
பிறம்பு மடியேன் ; உச்சிமேல் கொண்டேன் சிவா . 


: 


2 . ஓம் அதுவும் ஸ்ரீரியும் ரகிலீயுங் கணபதயே நம :. ஓம் 
குரு வாழ நம ( ச் )சிவாய . கடலிலே விழுந்து புள்ளு ஒண்ணாங் 
கல்லைப் புல்லைத் தார்ந்து வீழ்ந்து புள்ளுப் புததால் கடலிலே 
பாற்கடல் தோன்றி , பளிங்குமா மண்டபத்தில் செம்பிறாந்து 
முட்டை இட்டு குஞ்சு பொறித்த தகமைபோலும் . நூற்றெட்டு 
தோஷமும் பறந்து போகச் சிவா . 


3 . 


ஒம் காளி , ஓம் பிடாரி ; ஓம் சிவாய ” . 


வால்கிரி தோஷத்திற்கு மந்திரம் 


ஓம் காளி, ஓம் பிடாரி , ஓம் சிவாய நம : வால்கிரி தோஷ 
முச்சாடய , குளி தோஷ முச்சாடய , பட்சி தோஷ முச்சாடய .. 
தோஷ மாத்த மாவகிம்பச்சினிச் சுவாகா , சிவாய நம : 5 . 


பிணியே . 
1. இந்நூலில் கூறப்படுவதெல்லாம் பிள்ளைப் 
எவ்வித பிள்ளைப் பிணி யென்பது. குறிக்கப்பட்டிருத்தல் நலம் . 


இங்கு 


2 . 


ஆசாரம் செய்வேன் = உபசாரம் செய்வேன் . 


3 . குரு பக்தியை விளக்கும் இம்மந்திர வாக்கியங்கள் பிள்ளைப் பிணி 
கள் அகற்ற எங்கனம் உதவுமென்பது ஆராய்ந் தறிய வேண்டிய விஷயம் . 
( குழந்தைகளுக்கு மந்திரம் என்பது 59 - ம் பக்கமும் இவ்விஷயத்தைப் 
பற்றியதே . ) 

4 . ஓம் சிவாய நம :, தோஷம் உச்சாடய ” ஆகிய மந்திரங்கள் 
வடமொழிச் சொற்கள் ; தோஷத்தை அகற்று என்று அதன் பொருள் . 


5. ஸ்வாஹா சிவாய நம : என்பது மந்திரத்தின் முடிவு . 


65 


மாந்த குளிகை ! 
சுக்கு , மு ( மி ) ளகு, திப்பிலி, வெள்ளை வெங்காயம் , கடுகு , 
வசம்பு , கடுக்காய் , தேசாவாரம் , கருவேப்பிலை , பெருங்காயம் , 
கடுகுரோகிணி , சீனிக்காய் , ஓமம் , திருகடுகு , தாணி ( ன்றி ) க்காய் , 
ஏலம் , லவங்கம் , லவங்கப்பட்டை , மஞ்சள் , கோரோசனை , 
கொத்தமல்லி , சீரகம் , மெ ( வெ ) ந்தியம் , கார்போக அரிசி , 
வகைக்கு க்ஷ 1 . வனமூலிகை , ஷை ; வேப்பங்கொழுந்து , 
னொ ( நொ ) ச்சிக் கொழுந்து , சின்னி இலை , முள்ளி வேர், பெருத் 
தலாம் வேர் ( ? ) , பொருப்பி வேர் , வகைக்கு ஷ 2. கல்லுப்பு - 
ஷை 2. வெத்தி ( ற்றி ) லைச் சாறு படி த . காட்டு மொச்சைச் 
சாறு படி த . தழையை வெதுப்பிச் சாறு வாங்கவும் . இவை 
யெல்லாம் இந்தச் சாற்றில் அரைத்து * ரொட்டி செய்து , கல்லுப்பு 
பொடிமேல் பொடி தூவி, அருசுதிரம் ( ? ) புடம் செய்து , 
ஐந்தும் அரைத்து ( ? ) , மெழுகு பதமானால் , பின்பு சிறு கடலை ( ப் ) 
பிரமாணம் உருண்டை செய்து , நிழ (லி) ல் உலர்த்தி வைத்துக் 
கொண்டு , ஸகல வியாதிகளுக்கும் அனுபானம் அறிந்து கொடுக் 
கவும் . ஒவ்வொரு மூலிகை யிடவும் ( ? ) . 


பிள்ளைப் பிணி மாந்த கணை செய்யுங் குணம் 

லக்ஷணக்குறி 
வய ( யி ) று ஊதி இருக்கும் , சோறு போல வயிறு கழியும் . 
உச்சி தாழும் . மயில் போல கண் துயிலும் மயக்க மாகும் . 
வய ( யி ) றும் நெஞ்சும் புண்போலே வெந்திருக்கும் . 


1. மாந்தத்திற்கு குளிகை ; ( இது பால மாந்தத்திற்கு 2 -வது மருந்து 
60 - ம் பக்கம் . ) 

2. பொரும்பி வேர் = சுழலாவாரை வேர் . 
3 . த = இது முக்காலை குறிக்கும் கீழ்வாய் எண் . 

4. - சுக்கு முதலிய முற்கூறிய சரக்குகளை வெற்றிலைச்சாறு முதலிய 
வற்றில் அரைத்து எனப் பொருள் . 
5. மாந்த - கணை செய்யும் 

மாந்த - கணைகளுக்கு ஏற்படும் 
குறிகள் . 

6. குணம் , லக்ஷணம் , குறி மூன்றுக்கும் ஒரே பொருள் ; இவற்றுள் 
ஏதேனும் ஒன்று குறிப்பிட்டால் போதுமானது . ஆனால் இங்கு எல்லாச் 
சொற்களும் குறிக்கப்பட்டுள்ளன ; ஏனென்று தெரியவில்லை . 

9 


குணம் 


66 


மந்திரம் 


உய்வாக கருணை தென்கோதை மாதேபோலே கறக்கும் . 
நிசூரியன் பரீக்ஷை பார்த்து , அயவாய் மாந்தக்கரையோன் 
கண்டறிந்து அகட்டீரே 


இதற்கு மருந்து 
லவங்கம் 2. திப்பிலி 2 : சீலையில் முடிஞ்( ச் ) சு ( ப் ). போட்டு , 
அரை ( ப் )படி தண்ணீரில் வேகவைத்து , ஒரு சேர் தண்ணீ 
ராக ( க் ) காயச்சி , அந்த ( அதிலிருந்து ) திப்பிலியை எடுத்துப் 
போட்டு , கிறா( ரா ) ம்பு மாத்திரம் அரைத்து , 

மாத்திரம் அரைத்து , கிஷாயத்திம் 
( கலந்து ) வார்க்கவும் . 

பத்தியம் 
ஓமம் ரெ ( இரண்டி( ட ) ரை கொண்டது , நற்சீரகம் மூன்று 
நிறை கொண்டது , கருஞ்சீரகம் ஐந்தரை, கருங்குங்கிலியம் 
ஐந்து நிறை , சுக்கு மை ( ஐந்தரை , வசம்பும் ஐந்தரை , கடுக் 
காய் , ஒரு உள்ளி ( ப் ) பூடு , சீய்க்காய் : இந்த மருந்தெல்லாம் , 
ஐந்து ஆவாரை இலைகளில் வைத்து , வாழை நாறு ( ர் ) சுற்றிக் 
கட்டி , தீயில் போட்டு , தழை கருக வெந்ததின் பின்பு எடுத்து , 
அந்த மருந்தை அரைத்து , இரவில் வெண்ணீ ( ன்னீ ) ரில் கலக்கி 
உள்ளுக்கு வார்க்கவும் . அதன் - பின்பு கம்பரிசியை: கோ ( 2 ) 
அரைத்து , தண்ணியில் கலக்கி , சுக்கு தட்டிப்போட்டு , சிவக்க ( க் ) 
காய்ச்சி ஆறவிட்டு, இரண்டு சங்கு போ ( ட் ) டவும் . மறு நாள் 
நற்சீரகம் ஒரு உன்ளிப்பூடு வசம்பு அரைத்து , இள வெண்ணீ 
( ன்னீ ) ரில் கொடுக்கவும். இந்த மருந்து மாந்தத்திற்கு 
மாகும் . 


ri 


1. இதற்கு = மாந்த - கணைக்கு . 

2. பத்தியம் என்று தலையங்கம் இருப்பினும் இதன் கீழ் கூறப்படுவது 
மார்தத்திற்கான மருந்தே ; பத்தியம் என்று என் குறிக்கப்பட்டதென்று 
விளங்கவில்லை . 


3. மாந்தத்திற்குமாகும் என்றால் இம்மருந்தின் உபயோகம் வேறு 
எதற்கென்று கூறப்படவில்லை . 


க்கெல் 
67 
குழந்தை தெளிவிற்கு மருந்து 
ஊஞ்ச மரத்துப் ( ? ) பட்டயை நேக ( 2 ) தட்டி , பசுவின் 
நெய் ஒருபி ( ப ) டி சட்டியில் வார்த்து , அதிலே வசம்பு ( ம் ) , 
வெள் வெங்காயப்பூடு ஒன்று ( ம் ) தட்டிப் போட்டு , நெய்யை (க்) 
காய வைத்து இறக்கி , ஆற விட்டு இரண்டு வேளையும் முலைப் 

. 
லாம் நல்லது . 

இண்டங் கொழுந்து 

போட்டுக் 
கொள்ளவும் . 


கூட 


ஊது மாந்தத்தின் குணம் 
மாவிற்கு அரைத்தாப் போலே வய ( யி ) று போம் . நாற்றக் 
கொள்ள 

பானு முன்பனியெனப் போமே . 


மாந்த கணத்திற்கு (மருந்து ) 


செத்தெரிக்கணமாந்தம் 


( செய்யுள் ) 
1. புள்ளடி பொடுதலைச்சாறும் பொசிப்பதோர் தகரைச்சாறு 

மெள்ளவே மு ( மி ) ளகு தாளி மிகு கருநொச்சி பாச்சி " 
வெள்ளுள்ளி வசம்போடீர் வெங்காயச்சாறு தானுதோ 
ரளிதான் சமன்கொண் டெண்ணை ( ணெய்) . 

( செத்தெரிக் கணமாந்தத்திற்கே. ( 271 ) 


1. வார்க்கவும் - குழந்தைகளுக்குப் புகட்டவும் . 

2 , குழந்தைகள் மயக்கம் முதலிய திலிருந்து தெளிவு பெற இது உப 
யோகமாவதோடு கர்ப்பிணிகளுக்கும் நல்லது என்று பொருள் கொள்ள 
வேணும் . 


3 . மாவை அரைத்தாப்போல் என்றிருத்தல் தகும் . 

4. ஊது மாந்த குணம் இங்கே முற்றிலும் காணவில்லை ; நாற்றக் 
கொள்ள என்பது ஒரு செய்யுளின் பகுதி எனத் தெரிகிறது . இங்கு சில 
விஷயம் விட்டுப்போன தாகவும் தெரிகிறது , 


5 . 


கருநொச்சிபாச்சி = கருநொச்சியிலைச்சாறு 


68 


கி ( க ) ஷாயம் . 


. 


2. கால்மேலுத்த எண்ணை ( ணெய் ) கடுகிய சாயங்காலஞ் 
சீலமாஞ்சுக் கோடோமம் சேர்ந்துபோன 

[ முசுட்டைவேளை 
ஓலமாந்தாட்டு மூலமுகந் திப்பிலியுங் கூட்டி 
கோலநீர் காய்ச்சிக்கொள்ள கடுங்கணமாந்தம் 

[ போமே . ( 272 ) 


வேரும் ஆலந்தாரில் 


தாதொட்டிவேர் கொம் . 
குளிசங்கட்ட மாந்தந் தீரும் . 


3. மாந்த ..... 

வெந்தயந்தான் கூட்டி மிகுந்த நிம்பச்சாறு விட்டு 
சாந்தய மில... 

.... யெறித்து 
இந்தாகு மெய்யாங் கிறா( ரா ) ணி மிடுங் கடுப்பு மேக 
( முதல் பெ ... 

-ணே புகில் . ( 273 ) 


4. நன்னாரி சிறுகிளா காட்டு மல்லிகை நாவல் ரெண்டும் 
பொன்னாரு சங்குடனே பாவட்டை நீலி பொருந்து 

( கொஞ்சி 
எந்நாளும் காய்கின்ற வட்டத்திருப்பி இவை இத்தினைவேர் 
மின்னார்தன் பு ( பி ) ள்ளைகள் மாந்தந்தனக்கு மிகவும் 

[ நன்றே. ( 274 ) 


மாந்தத்திற்கு ( க் ) குடி நீர் " 


( வசனம் ) 
வேலிப்பருத்திவேர் , கொன்றை வேர் , கிளுவை , பொடுதலை 
யும் , பாலில் பொரிய சிவதைக்கள்ளி பச்சை வெளிச்சையோடு 
மச்சசீலக்காய் கடுகுரோகிணி சிறந்த பால் விட்டுக் கொள்ள 
வும் ( ? ) 


பாகம் சிதைந்து விஷயம் 


1. இங்கிருந்து ஏட்டுப்பிரதியில் சில 
சிதறிப் போயிருக்கிறது . 

2. மாந்தத்திற்கு இது 5 - வது மருந்து . 


69 


பலவகை மாந்தத்திற்கு மருந்து 


சொ ( சு ) ரைத்தழை 1 , பொடிதழை ( பொடுதலை ) பிடி 1 , 
அவரைத்தழை ஐந்து . இவை மூன்றையும் வாட்டி ( ப் ) 
பிழிஞ்சு கொள்ளவும் . அதன் பின்பு வசம்பு கொஞ்சம் , 
உள்ளு ( ளி ) ப் பூ ( ண் ) டு க , ஆமையோடு கொஞ்சம் , இவை 
மூன்றும் ( றையும் ) வெதுப்பிப் பிழிஞ்சு( ச ) சாத்தை ( ற்றை ) 
விட்டு அரைத்து ” ( க் ) கலக்கி உள்ளுக்கு வார்க்கவும் . 


இந்த மூன்று நாளைக்கு துவளை மருந்து 
சின்னித்தழை , 

நிலவிளாந்தழை , கஞ்சாங்கொற்றை 
மூட்டை ( ? ) நாறி ( ? ) அறுகு , ஒரு உள்ளி, வசம்பு , ஊருசுத்தி , 
சிறுநீரு ( ர் ) இவை எல்லாம் கொண்டு வந்து வாசல்படி நடை 
யில் அம்பியை வைத்து , அதிலே இதுவெல்லாம் ( இவற்றை 
யெல்லாம் ) வைத்து அரைத்து , துவளை போடவும் . துவளை 
யிடும் வகை உச்சி (யிலும் ) , நெற்றி (யிலும் ) , 

நெற்றி ( யிலும் ) , முகத்திலும் ; 
முதுகிலும் , கீழ் நோக்கி முதுகு ( த் ) தண்டிலும் , ( மேலும் ) கீழ் 
நோக்கிக் கொண்டு வந்து உள்ளங்காலிலே ( யும் ) தேய்த்து ( த் ) 
துவளை போட்டு , மடியில் பிள்ளையை வைத்துக்கொண்டு , 
துவளையீட்டத் தழையை பிள்ளை தலையை ( ச் ) சுத்தி ( ற்றி ) 
முச்சந்தியில் போட்டு திரும்பிப் பாராமல் வரவும் . 

முயல் கண்ணுக்கு மருந்து ( ?) 
( அடியில் வரும் மருந்தால் ) நசியம் செய்யவும் 

எருக்கிலம் ( லைப் )பழுப்பு , ஒரு உள்ளி ( ப் ) பூண்டு , வசம்பு , 
இவை மூன்றும் ந ( நெ ) ய்ய ( த் ) தட்டி , சிறுநீரில் ( அரைத்துப் ) 


1 . சுரைத்தழை 1- பங்கு , பொடுதலைத்தழை 1- பங்கு , அவரைத்தழை 
5 -பங்கு என்று கருத்து . 

2. வசம்பு முதலிய மூன்றையும் சுரைத்தழை முதலியவற்றின் 
சாற்றை விட்டு அரைக்க வேணுமென்பது கருத்து . 

3 . “ இந்த மூன்று நாட்களுக்கு என்பதிலிருந்து முற்கூறிய மருந்தை 
மூன்று நாட்கள் கொடுக்க வேணுமென்று அறியவும் . 
4 , கஞ்சாங்கோரை என்றிருத்தல் பொருந்தும் . 

5. முயல் கண் என்பது இன்னதென்று வைத்திய சாஸ்திரப்படி 
விளங்கவில்லை ; அப்பெயருள்ள நோயும் எந்நூலிலும் காணப்படவில்லை . 


70 


பிழிஞ்சு( ? ) , சீலையில் பொட்டணங்கட்டி , நாசியில் பிழியவும் . 
துளசி இலை கொண்டு வந்து ந ( நெ ) ய்ய ( த் ) தட்டி , இந்தப்படி 
பொட்டணஞ் செய்து நாசியில் பிழியவும் . 


மொர மாந்தத்திற்கு ( க் குறிகள் ) 
மாவிற்கு அரைத்தாப் போலேயும் , சுண்டைக்காய் தண் 
ணீர் போலேயும் வய ( யி ) று போம் . கடகடவென்று வய ( யி ) று . 
இரையும் . புழு கட்டியுமாம் வய ( யி ) று போம் . பசேலென்று 
( வாந்தி ) எடுக்கும் . கண்ணீர் விழும் . கவட்டம் போன்றி 
யறுக்கும் ( ?) . மயங்கி வேற் ( ர்க் ) கும் . தாகமெடுக்கும் . ஒவ் 
வொரு நேரம் உடம்பு காயும் . பலவிதமாகச் செய்யும் . 


இதற்கு மருந்து 


கஞ்சாங்கோரை , மூட்டைநாறி , குழிமுட்டான் தழை , 
வசம்பு , ஒருபு ( உ ) ள்ளி ( ப் ) பூ ( ண் ) டு இவை எல்லாம் சாலடி 
தண்ணீரில் ந ( நெ ) ய்ய ( த் ) தட்டி , இரண்டு காசிடை பிழிஞ்சு , 
உள்ளுக்கு வார்க்கவும் . மேலுக்கு திமிரிடவும் . குறைச்சல் 
ஒரு உள்ளி . வசம்பு கூட்டிக் கொள்ளவும் . இப்படி மூன்று 
நேரம் வார்க்கவும் . 


என்று 


போர் மாந்தத்திற்கு என்றிருத்தல் தகும் ; இவ்விஷயம் இங்கு 
இரண்டாமுறை கூறப்படுகிறது . ( 56 -ம் பக்கம் ). 

2 . மா அரைத்தாற்போல் என்றிருக்க வேண்டும் . 
3 . வயிறு போம் = பேதியாகும் . 

4. புழுக்கை புழுக்கையாய் கட்டிக்கட்டியாயும் மலம் தள்ளும் என்பது 
கருத்து . 

5. இந்நோய் இன்னும் பலவகை விகாரங்களைச் செய்யும் 
கருத்து போலும் , 

6 . அரைத்தம்பிடி எடை . 

7. திமிரிடவும் = பூச்சிடவும் . அதே மருந்தை மேலுக்கும் பூசவும் 
என்று கருத்து , 

8. முற்கூறிய மருந்தில் குறைந்தது ஓர் உள்ளியையும் ஒரு வசம்புத் . 
துண்டையும் கூட்டியரைத்து மூன்றுவேளை கொடுக்கவும் என்று கருத்து 
போலும் . 


காசு = 


71 


பாவை தோஷத்தின் குணம் 


குடித்தபா லெதிர் எடுக்கும் தலையும் கண்ணும் குழியும் 

அடிக்கடி சீறி ஆவி அறமேவி தணகு குன்றும் 
எடுக்கிலும் கையிற் தொங்கலாக எதிரினைப் பிழைக்குப் 

[ பிள்ளைக்குத் 
திட வயிறு போகுமானால் கறுத்தபாவை தோஷத்தின் 

( குணம் இதுவே . 


இதற்கு மருந்து 


(வசனம் ) 


கீழாநெல்லிவேர் வடக்கே போனதை பலிஇட்டுப் பிடுங்கி 
வந்து , குளிசமாடி , விநாயகன் பூசைசெய்து , செவ்வாய்க் 
கிழமைக்குக் ( மையன்று) கி ( க ) ட்டவும் . அந்த வேர் கொஞ்சம் 
அரைத்து உள்ளுக்கு ( ம் ) வார்க்கவும் . இதற்கு விநாயக பூசை 
( செய்து ) பிராணப் பிரதிஷ்டை பண்ணவும் . 


குளி தோஷத்தின் குணம் 


( செய்யுள் ) 
தலையின் மேனிவாடி வயிற்றினில் 

பால் தங்காது 
தலையினில் குளி (ழியு ) வுண்டாகும் 

சத்தியாய் திருகுந்தானும் 


1. பாவைதோஷம் என்பது ஒருவகை பூததோஷம் என்று தோன்று 
கிறது . இதற்குப் பிரமாணம் வேறு நூல்களில் தேடிப்பார்க்க வேணும் . 

2. எதிர் எடுக்கும் = கக்கப்படும் , 


3. வடக்கு நோக்கிப் படர்ந்துள்ள கீழாநெல்லிவேரை என்று 
பொருள் , 

. விநாயகர்போல் பதுமை செய்து அதற்குப் பிராணப்பிரதிஷ்டை 
செய்யவும் . 


72 


இத்தழுடனிற சித்தையறிய நோக்கி 

அரிவறு ( அருவரு) த் தழகு தலைவாய் 
கறுத்து தோன்றும் குளி தோஷத்தின் 

குணம் இதுவே , 


இதற்கு மருந்து 


( வசனம் ) 
1. முருக்கி ( க்கஇ ) லையும் , சிவந்த பூக்கோழியும் , அவரைத் 
தலை ( ழை ) யும் , உள்ளி , வசம்பு கூட்டி எண்ணை (ணெயில் 
வேகவைத்து கொடுக்கவும் . மேலுக்கும் துவளை இடவும் ,. 
பின்னும் கஞ்சாவேர் ( ரை ) வெள்ளிக்கிழமை 

நாள் பலி 
இட்டு ( ப் ) பிடுங்கி , குளிசமாடி , விநாயக பூசைசெய்து , தூபங் 
கொடுத்து கையில் கட்டவும் . 

வேறு : -2, வேலிப்பருத்தி இலையும் , குப்புமேனி இலையும் 
( ஆக ) இவை இரண்டும் தண்ணியி( ணீரி) ல் பிசைந்து தேய்க்கத் 
தீரும் ; ( அதாவது ) குளிதோஷம் தீரும் . 


ராடி கட்டு வகை 


பத்திரகாளி கோவிலிலே போய் , கோவிலுக்குள்ளே தலை 
கீழாக இருக்கிற பல்லியை அடித்துக் கொண்டு வந்து , தூப 
தீபம் கொடுத்து , அந்த ( ப் ) பிள்ளைக் கழுத்தில் கட்டவும் . 


1. குளிதோஷமே குளிசதோஷமென்றும் வழங்கப்படுவதாய் தெரி 
கிறது . குளிசதோஷத்தைப்பற்றிய இலக்ஷணம் பின் வருமாறு : 

உச்சியுங் குழிந்திருக்கும் உயர்விழி வளையமாகும் 
மிச்சமாய் வாந்தி செய்யும் வேர்வையு மிகவே காணும் 
பச்சுப்பச்சென்று தானும் பற்பல வண்ணமாக 
எச்சமாய்க் கழிச்சலுண்டாம் இது குளிச தோஷந்தானே . " 
2. கோழி = கோழியவரை ; அல்லது பன்றிக்கிழங்கு . 

3 . பல வேறு தோஷங்களால் வருந்தும் இளம்பிள்ளைகளுக்கு உயிர் 
நீக்கிய ஜந்துக்களைக் குளிசம்போல் கட்டும் முறை ராடிகட்டுதல் என்று 
வழங்கப்படுகிறது . 

4. அந்தப்பிள்ளை கழுத்தில் = தோஷக்கோளாறால் வருந்தும் அக் 
குழந்தையின் கழுத்தில் . 


குதிரை சிரசும் , ஆெைமாடும் அரைத்து , பாலில் கொடுக்கவும் . 
பிள்ளைகளுக்கு பக்ஷிதோஷம் போம் . பின்னும் நாயுர் ( ரு ) வி 
வேர் , ஆயவேர் ( இவற்றால் ) குளிசமாடி , தூபதீபம் கொடுத்து 
கையில் கட்டவும் . பின்னும் குப்பை (மேனி) இலை , துத்திவேர், 
நாயுர் ( ரு )விவேர் ( இவற்றை) குளிசமாடி கட்டவும் . 


செவ்வாப்புக்கு மருந்து 
மலைதாங்கிவேர் கொண்டு ( வந்து ) நெய்ய ( த் ) தட்டி , 
புழுக்கின ஆமணக்கெண்ணை (ணெயில் போட்டு , சூரியபுடம் 
வைத்து , பிள்ளைக்கு தலைக்கும் , நெத்தி ( ற்றி ) , புருவம் , கால் 
இவைகளுக்கிடாமல் , மற்ற விடத்திற்கு மேலுக்கெல்லாம் 
துவளை இடவும் . இண்டங் கொழுந்து கொண்டு வந்து , பசுவின் 
நெய்யில் வேகவைத்து ஒரு சங்கிடை உள்ளுக்கு வார்க்கவும் . 


ஊது மாந்தம் 


சுரைத்தழை 1. பீர்க்கிலை 1 , அவரை இலை 2 , இவை மூன் 
றும் ( றையும் ) வாய் பேசாமல் கொண்டு வந்து வாட்டி ( ய ) 
பிழிஞ்சு, ஒருஉள்ளி , வசம்பு , இவை இரண்டும் ( டையும் ) சற்றே 
வெதுப்பிக்கொண்டு , அரைத்து , அந்தச் சாற்றில் கலக்கி , இரண்டு 


1 . குதிரை சிரசு = குதிரையின் கபாலத்துக்குள் உள்ள மூளை . 

2. ஆயவேர் = ஆயப்பாலை என்னும் (நாலுவகைப் பாலைகளுள் ) ஒரு 
செடியின் வேர் , 

3. செவ்வாப்பு என்பது ஒருவகை கரப்பான் . செங்கரப்பான் 
என்றும் கூறப்படும் ; குழந்தைகளின் தலையை முக்கியமாக 

மாக பாதிக்கும் 
தோலைப்பற்றிய நோய் . இதில் அநேக வகையுண்டு : 
" முத்தோடமரியூது சூலைமுன்னு வெடிமண்டை பொரிசட்டை 
சற்றோடு கருமையொடு செம்மை தனிக்கொள்ளி தோடமொடுவாலை 
முற்றோல் வரட்சியொடு வீங்கல் மூரிவரும் பதினெட்டுவகையாம் 
கொத்தான் கரப்பான்களென்று கூறினார் பண்டையோராமால் . 
4 . இண்டஞ்செடியை ஈகைச்செடி யென்றும் கூறுவர் ; இதில் செவ் 
விண்டை , வெள்இண்டை என்று இருவகையுண்டு , 

5. ஊது மாந்தத்திற்கு இது 3 -வது மருந்து . { 67 - ம் பக்கத்தில் 2 
மருந்துகளைக் காண்க ). 

10 


74 


காசிடை வார்க்கவும் . மருந்து குடித்தால் மயங்கும் . பின்பு 
தெளியும் . நாய் ( க் ) கடுகு வாய் பேசாமல் கொண்டு வந்து , 
ஒரு உள்ளி, வசம்பு கூட்டி சாலடி ( ? ) தண்ணீரில் வார்க்கவும் . 


கடகரைக்கு ( ?) எண்ணை (ணெய் ) 
கழுதை( க் ) குளம்பு கொண்டு வந்து , ஒரு உள்ளி, வசம்பு 
கூட்டி சிறுநீர் விட்டு அரைத்து - வார்க்கவும் . மேலுக்குத் 
துவளை இடவும் . குதிரைக்கால் சீக்கம் , ஒருஉள்ளி, வசம்பு ,, 
சாலடி தண்ணீரில் வாய் பேசாமல் அரைத்து ( க் ) கலக்கி , மூன்று 
நாள் வார்க்கவும் . நிலைவிளாவி ( இ ) லை , பின்னித்தழை , ஒரு 
உள்ளி, வசம்பு கூட்டி மேலுக்குத் 

கூட்டி மேலுக்குத் திமிரிடவும் . இதன் 
குணம் பிள்ளை வறண்டு உணர்( ந் ) து போம் . இதற்கு இந்த 
மருந்து செய்ய குணமாம் . 


வறப்பிணிக்கு 
வயிறு போம் ; மேலே வெதும்பும் உடம்பு ; மயங்கும் . 
கண் குழிஞ்சு போம் . உடம்பு நாற்றம் நாறும் , பலவிதமும் 
செய்யும் . 


1 . கழுதைக்குளம்பு எந்த அளவுக்கென்று குறிப்பிட்டிருத்தல் நன்று . 
2. திமிரிடவும் - பூசவும் . 

3. பிள்ளை வாட்சியடைந்து உலர்ந்து ( இளைத்துப் ) போதல் அவ் 
வியாதியின் குணம் என்று கருத்து . 

4. இந்த மருந்து செய்ய = இந்த மருந்தை உபயோகிக்க . 

5. வரட்பிணி என்றிருத்தல் தகும் . இதுவே வாட்புள் தோஷம் 
என்றும் கூறப்படும் ; அதன் குணம் வேறு நூலில் பின் வருமாறு கூறப் 
பட்டுள்ளது : 
வேப்பம்பூலே வயிறொழுகும் விடாதகண்ணீர் தலைவலியும் 
பூப்புனல் மாந் திப்புறங்கையால் பொருந்த மூக்கையே துடைக்கும் 
கோப்பாய்த் தனக்கெதிரில் சலங்குடிக்கக் கண்டுபரிதவிக்கும் 
கோப்பான குரலாம் விலாகுளிரும் கேளாய் வரட்புள் தோஷமிதே. 
உடலின் மேற்புறம் சூடாயிருக்கும் எனப் பொருள் . 


7. பலவித கோளாறுகளுண்டுபண்ணும் . 


75 


இதற்கு மருந்து 
பிள்ளை புதைத்த குழியில் ( லிருந்து ) ஓடாகிலும் , பல்லா 
கிலும் , வாய் பேசாமல் கொண்டு வந்து , சின்னித் தழை , சிறு 
விளாத்தழை , கஞ்சாங்கோரை , கது ( மு ) தைலத்தி ( ? ) இவை 
எல்லாம் சாலடி தண்ணீரில் தட்டி ( ப் ) பிழிஞ்ச. வார்க்கவும் . 
மேலுக்கும் துவளை யிடவும் . தீரும் , 

* சுத்தி ( ? ) நோகும் . சோறு உண்ணாது . முலை குடியாது . 


இதற்கு மருந்து 
1. ஆவாரங்கொழுந்து ஒருபிடி கொண்டு வந்து , பிட்டாவி 
யாய் வேகவைத்து ( ப் ) பிழிஞ்சு வார்க்கவும் . 

ஆவாரம்விழுது கொண்டு வந்து தட்டி ( ப் ) பிழிஞ்சு , 
ஆவாரன் பருப்பு நேக ( ?) அரைத்து வார்க்கவும் . 

3. விடத்தோன் கொழுந்து கொண்டு வந்து ( அத்துடன் ) 
சீரகமும் அரைத்து , சாலடி தண்ணீரில் வார்க்கவும் . 


சாமுட்டிக்கு மருந்து ( ? ) 

முட்டைப்பானுக்கு ( ?) 
சுண்டை ( த் )தழை ஒரு பிடி கொண்டு வந்து, நான்கு ஈர 
வெங்காயம் வைத்து ( க் ) கூட்டி , சாலடியில் ( ? ) தண்ணீரில் 
அரைத்து ( க் ) கலக்கி வார்க்கவும் . சுண்டை ( த் ) தழையை வாட்டி 
சட்டியிலே பிழிஞ்சு, நற்சீரகம் அரைத்து ( அந்தச் ) சாற்றில் 
கலக்கி (க் ) கொடுக்கவும் . 


வேறு குழந்தைச்சடலம் புதைத்த என்று பொருள் . 


2 , சவத்தின் மண்டையோடாகிலும் . 


3. தீரும் = வரட்பிணி போம் . 

4. இங்கே ஒரு வியாதியின் தலையங்கமும் , அதைப்பற்றி விளக்கும் 
சில வரியும் விடுபட்டுப் போயிருப்பதாகத் தெரிகிறது . 

5. விடத்தேர் என்னும் மூலிகை இங்கு விடத்தோன் என்று பிசகாக 
எழுதப்பட்டிருக்கலாம் . 


6 . 


சுண்டைக்காய்ச் செடியின் தழை . 


76 


பிள்ளை (ப் )பிணி ஆண்தோஷவகை அறிய 


கடக்க நின்று எடுத்த தோஷத்திற்கும் ( ? ) , விலக்கச் ( கிய ) 

வண்ணானுக்குப் போட்டாகும் தோஷத்திற்கும் ( ? ) ; 
வைத்து உடுத்தின சீலை முந்தாணி அடிப்பட்ட தோஷம் 
( த்திற்கும் ) , இந்த மூன்று தோஷத்திற்கும் ( ங்களுக்கும் ) 
செய்யுங் குணம் . பல காலம் மேனி வாடும் . வயிற்றில் பாலத் 
தோர் காது உச்சி குழியும் . கொஞ்சம் நீராய் வயிறு கழியும் . 
கண்ணிடி விழும் . கண் சிவந்திருக்கும் . உடம்பு வெடி 
நாற்றமாய் நாறும் . பசேலென்று வயிறு போம் . 

. முலை குடித் 
தால் பால் எதிர் எடுக்கும் . உடம்பு வற்றி இருக்கும் . தலை 
* யைப் பிற ( புர ) ட்டும் . வயிறு மூட்டைபோலே நாறி கழியும் . 
நாவும் பல்லும் உணரும் . தாகமெடுக்கும் . பலவிதமாக வயிறு 
கழியும் , பல விகாரமும் செய்யும் . இதன் குணம் அறிந்து 
பார்க்கும்படி 

இதற்குப் பரிகாரம் 
பலிசெய்யும்படி தண்ணீர் வார்க்க அஞ்சுக்கு விபரம் : 
ஆயத்து ( த் ) தண்ணீர் , வண்ணாந்துறை ( த் ) தண்ணீர் , வாய்க் 
கால் தண்ணீர் , கிணற்றுத் தண்ணீர் , குளத்துத்தண்ணீர் இந்த 


1. இத்தோஷங்களால் உண்டாகும் குறிகள் என்று கருத்து . 
2. வயிற்றில் பால் தங்காது ( வாந்தியாய் விடும் ) என்றிருத்தல் தகும் . 
3 . கண்ணில் இடி ( குழி ) விழும் , 
4. பார்க்கும்படி = பார்க்க வேண்டும் . 

( இங்கு 

குணங்கள் 
புநருக் தியாகத் தோற்றுகின்றன . ஆகிலும் மேனிவாடும் என்பதற்கு உடல் 
துவளும் என்றும் , உடம்பு வற்றும் என்பதற்கு உடல் இளைக்கும் என்றும் 
பொருள் கொள்ளலாம் ). 

ஆண்தோஷ லக்ஷணம் வேறிடத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது 
" போமே உச்சி கண்குழியும் பொருந்துண்பாலுந் தங்காது 
போமே வயிறு பச்சென்று பொழுமியழுமே பறவைக்குரல் 
தாமே குறுகும் ஒருவேளை தனியே தனியே சீறியழும் 
சாமே கறுத்த குயிலாளே கலந்த புருஷதோஷமிதே . ” 
5. பலி செய்யும்படி = பூஜை செய்வதற்கேற்ற . 
6. அஞ்சுக்கு = ஐந்துவகை நீருக்கு . 
7. ஆயத்துத் தண்ணீர் = இடைச்சேரியில் கிடைக்கும் ஜலம் , 


--- 


77 


1 . 


என்று 


ஐந்து வகை ( த் ) தண்ணீரும் கொண்டு வந்து , புது ( க் ) கலசத் 
தில் வார்த்து , ஈசுவரன் கோவில் தீர்த்தமும் குழிமண்ணும் , 
அய்யனார் மடத்து மண்ணும் , நற்சந்தி மண்ணும் (ஆக) இந்த 
ஐந்துவகை மண்ணும் கொண்டு வந்து , கும்பத்தின் கீழே 
பற( ர ) ப்பி , அயி ( ஐ ) ங் கோணமாக எழுதி , அந்த சக்கரத்தின் 
மேலே கும்பத்தை வைத்து , தூபதீபங்கொடுத்து செபிக்க : 

மந்திரம் 
அந்திக் கூத்தா , அந்திக்கூத்தா , அந்திக்கூத்தா. 
மூக்கால் செபித்து , கும்பத்தை எடுத்து , தாய் தலையும் , பிள்ளை 
தலையும் மூன்றுதரம் சுற்றி திருவாக்கிய காவலை செபித்து , 
கும்பத்து ( த் ) தண்ணீரை பிள்ளை முகத்தில் எறிந்து , பின்பு 
அந்தத் தண்ணீரை ( க்கொண்டு ) பிள்ளை தலையை ( க் ) குளு ( ளி ) ப் 
பாட்டவும் . 

பிள்ளைக்கு ( த் ) துவளை மருந்து 
குட்டி விளா வி (இ) லை , வேலிப்பருத்தி இலை , முடக்கொற் 
றானிலை , ஆமணக்கிலை , உள்ளி, வசம்பு இவை எல்லாம் நைய ( த் ) 
தட்டிக்கொண்டு , உச்சியிலிருந்து உள்ளங்கால் மட்டும் துவளை 
இடவும் . பின்பு நல்ல தண்ணீர் விட்டு ( மீண்டும் ) குளு ( ளி ) ப் 
பாட்டவும் . 


இதற்கு பலி 


அரிசி பொங்கி , ஒரு பிண்டமாக( ப் ) பிடித்து , சட்டியி 
லிட்டு , சுண்ணாம்பும் மஞ்சளுந்தடவி , மூன்று கோலத்திரியும் 
வைத்து பிள்ளையை தாயின் மடியில் வைத்து , இந்த பலியை 
தாயின் தலையையும் பிள்ளையின் தலையையும் மூன்று தரம் 
சுத்தி ( ற்றி ) அப்பால் செய்யவும் . இதற்கு யந்திரம் எழுதி (க்) 
கட்டவும் . 


1. செபிக்க = பின் வரும் மந்திரமோதி ஜபிக்க வேண்டுமெனக் கருத்து . 
2. மும்முறை மௌனமாய் ஜபித்து என்று பொருள் . 
3. அரிசி பொங்கி = அன்னம் சமைத்து . 

4. அந்த அன்னபிண்டத்தில் பள்ளம் செய்து மூன்று முலைகளில் 
திரியிட்டு தீபமேற்றி எனக் கருத்து . 

5. அப்பால் செய்யவும் = தூரக்கொண்டு போய் போடவும் . 


78 - 


வால்கிரி எல்லாவற்றிற்கும் யந்திரம் ... 


9 


ele 


2 


உ 


நந 


ஹரி 


ஹரி 


ஹரி 
ஹரி 
ஹரி 
ஹரி 
ஹரி 


ஹரி 
ஹரி 
ஹரி 
ஹரி 


ஹரி 


..... பத்தியம் காத்துக்கொள்ளவும் . உப்பு புளி தவிர 
( ர்க்க ) வும் . 

கட்டு மாந்தத்திற்கு ( குணம் ) 
உடம்பு காயும் , கண்கள் இரண்டிலும் பு ( d ) ளை சாறும் 
மயக்கம் எடுக்கும் . 


1 . வால்கிரி தோஷத்திற்கு இது இரண்டாவது மந்திரம் . ( 64 - ம் 
பக்கம் பார்க்க ) . 

2. உப்பு புளி இரண்டையும் விலக்கி பத்தியமாயிருக்க வேண்டும் 
என்பது கருத்து , 

3. கட்டுமாந்த குணத்தைப்பற்றி இது ஐந்தாம் முறை . (55 - ம் , 
பக்கம் பார்க்க ) . 


179 


இதற்கு மருந்து 
ஒரு சேர் கோழிக்காரம் ( ? ) கொண்டு வந்து , ஓடு காய 
வைத்து , அந்த ஓட்டில் இட்டு தீயக்காய்ச்சி , காரத்தை ( க் ) 
கொட்டிப் போட்டு , அந்த ஓட்டிலே வேலி( ப் ) பருத்தி இலைச் 
சாறு , ஒரு படி அவரைத்தழை , ஐந்து சுரைத்தழை ( இவற் 
றைப் ) பிழிஞ்சு, ஒரு காசிடை புகட்டவும் . இந்தப்படி மூன்று 
வேளை வார்க்கவும் . பத்தியம் காரம் புளி தவிர் ( க்க ) வும் . 


பசுங்குளி முட்டின குணம் 

இதற்கு மருந்து 
நல்ல பிற ( ர ) ண்டையைக் கொண்டு வந்து , சிறுகச் சிறுக 
நறுக்கி , ஒரு சட்டியில் போட்டு , பொன் நிறமாய் வறுத்து , 
அதிலே ஒரு படி மோர்விட்டு , திப்பிலி க , திப்பிலி மூலம் 
கொஞ்சம் , கடுக்காய் கொஞ்சம் , களிப்பாக்கு பாதி , மு ( மி ) ளகு 
ஐந்து , ஒமம் கொஞ்சம் , வசம்பு கொஞ்சம் , ஒரு உள்ளிப்பூண்டு, 
பெருங்காயம் கொஞ்சம் , ஆமை ஓடு கொஞ்சம் இவை ( வற்றை ) 
எல்லாம் சீலையில் முடிஞ்சி - போட்டு , அந்த மோரை ஒரு 
சேராகக் காய்ச்சி இறக்கிவைத்துக் கொண்டு , ( முற்கூறிய ) 
மோர் வார்த்து அரைத்து , குன்றுமணி பிரமாணம் குளி ( கை ) 
செய்து , நிழலில் உலர்த்தி வைத்துக்கொண்டு , முலைப்பாலில் 
ஒரு குளிகை ( உரைத்து ) வார்க்கவும் . ( இவ்விதம் ) மூன்று 
நாள் வார்க்கவும். 


1 . கட்டுமாந்தத்திற்கு இது 6 - ம் மருந்து , ( 60 - ம் பக்கம் பார்க்க ) . 
2 .. ஓடு = வறுக்கும் வாணாய் அல்லது வாணலி . 

3. பசுங்குளி என்பது குளிதோஷம் எனப்படும் பிள்ளைகோயில் ஒரு 
வகை எனத் தெரிகிறது ; மாதவிடாய் குளித்தப்பெண் எடுப்பதால் ( முட்டு 
வதால் ) ஏற்படும் கோளாறு குளிமுட்டுதோஷம் எனப்படுகிறது . அந்நோயின் 
குணம் என்று இங்கு குறிப்பிட்டிருந்தும் அக்குணத்தைப்பற்றி ஒன்றும் 
இங்கு குறிப்பிடப்படவில்லை . அக்குணங்களை வேறொரு நூலிலிருந்து 
இங்கு எழுதுகிறோம் : 

மதலையின் மேனி வாடி வயிற்றினில் பாலுந் தங்கா 
சதலையிற் குழியுண்டாகிச் சர்த்தியுமெடுக்கு நீராய் 
நுதலினிற் சலமுநண்ணி நோக்கிய விழியுந் தாழ்ந்து 
குதலைவாய் கருகித் தோன்றுங் குளித்தவ ளெடுத்தக்காலே . 


41 


80 


மாந்தத்திற்கு மருந்து ! 
.........ப்பட்டை வராகனெடை , வாய்விளங்கம் விராகன் 
னெடை , சாதிக்காய் விராகனெடை, லவங்கம் விராகனெடை 
( லவங்கப் ) பத்திரி விராகனெடை , பெருங்காயம் விராகனெடை 
இந்தச்சரக்கு வகை எல்லாம் இடித்துப் பொடிசெய்து கொள் 
ளவும் . பொடுதலை , சொ ( சு ) ரைத் தழை , அவரைத்தழை , 
ஊறவரை இலை ( ? ) , சின்னி இலை , அப்பக்கோவை இலை , சங்கங் 
கொழுந்து , நிலவிளாவி ( இ ) லை , பருத்தலாந்தழை ( ? ), ஆவாரங் 
கொழுந்து , புங்கங்கொழுந்து , குழிமுட்டாந்தழை இந்தத் 
தழைகள் ( ளிலிருந்து ) சாறு வாங்கிக்கொண்டு , தகரை ( த் ) 
தழை , பச்சைத்தழையாய் ( கொண்டுவந்து ), சாறு வாங்கிக் 
கொண்டு , கடைச்சரக்கு ( களை ) ப் பொடிசெய்து போட்டுக் 
காயவைத்து , மெழுகுபோல் திரண்ட பின்பு , 

கடலைப் 
பிரமாணம் குளிகைபண்ணி வைத்துக்கொண்டு , முலைப்பாலில் 
( லாவது ), சுக்குத் தண்ணீரில் ( லாவது ) சாலடி நீரில் ( லாவது ) 
கொடுக்கவும் . 


ஓடு மாந்தத்திற்கு 


பொடுதழை ( லையும் ) ஓமமும் கிஷாயமிட்டுக் கொடுக் 
கவும் . ஓடு மாந்தம் கட்டும் . நுணா இலையும் ஓமமும் கிஷாய 
மிட்டுக் கொடுக்கவும் . 


பிள்ளைப்பிணிக்கு மருந்து 


2 


விடத்தேறை இருக்கிற இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன் 
றைக்கு இடம்புரி வலம்புரியாம் சுத்தி ( ற்றி ) வந்து , வாயினாலே 
நார் உருவிக்கொண்டு வந்து , சூரிய நமஸ்காரம் பண்ணிக் 
கொண்டு , ஒருகட்டைப் பூண்டு , கடுகு , மு ( மி ) ளகு , மஞ்சள் , 

வை எல்லாம் வைத்துக் குளிசமாடி , கணபதிக்கு பூசைசெய்து 
கட்டவும் . 


1. மாந்தத்திற்கு இது 6 - வது மருந்து . ( 68 ம் பக்கம் பார்க்கவும் ) . 

2. பிள்ளைப்பிணிக்கு இது 2 - வது பரிகாரமுறை , ( 64 - ம் பக்கம் 
பார்க்க ). 


81 


4 


கட்டு மாந்தத்திற்கு ! 
சுக்கு கழஞ்சு க , நற்சீரகம் கழஞ்சு க , திப்பிலி கழஞ்சு - க 
வேர்ப்பட்டை கழஞ்சு க ; இவை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து , 
இடித்துக் கொண்டு , மாந்தத்திற்கு வென்னீரிலாவது ஓமக்கிஷா 
யத்திலாவது , நற்சீரகம் , சுக்கு ( இவற்றின்) கிஷாயத்திலாவது 
கொடுக்கவும் . 

மாந்தத்திற்கு குளிகை 
திப்பிலி விராகன் ஈ , சுக்கு விராகன் ஈ , வசம்பு விராகன் ஈ , 
கட்டை பூண்டு , விராகன் எ , பெருங்காயம் விராகன் ஈ , வேலிப் 
• பருத்திப்பட்டை துட்டிடை க , நல்லவேளைப்பட்டை 
துட்டிடை க , ஆயப்பட்டை , பெருமரத்துப்பட்டை , யூரு( ? ) 
முருங்கப்பட்டை வகைக்கு துட்டிடை கருப்பட்டி 
சுண்டைக்காய்ப் பிரமாணம் சேர்த்து அரைத்து , கடலை பிர 
மாணம் சேர்த்து அரைத்து , கடலை பிரமாணம் குளிகை செய்து 
வைத்துக் கொள்ளவும் . சோறு தின்கிற குருந்தையானால் வென் 
னீரில் கொடுக்கவும் . சிறு குழந்தைகளுக்கு முலைப்பாலில் 
கொடுக்கவும் . 

இந்த மந்திரத்திற்கு சக்கரம் 
சுத்தமான இடத்திலே நாலு சத்திரமாய் 
இந்தச்சக்கரத்தை நடுவே எழுதி , அதன் பேரிலே சாணி ( ப் ) 
பிள்ளையார் வைத்து , தூபதீபங்கொடுத்து , பச்சரிசி , வெல்லம் , 
பொரி , (இவற்றுள் ) எதுவாகிலும் நைவேத்யம் பண்ணி , பின்பு 


6 


கி 


வளைத்து , 


1. கட்டு மாந்தத்திற்கு இது ஏழாவது பரிகாரமுறை . ( 27 - ம் பக்கம் 
பார்க்கவும் ) . 
கழஞ்சு = பபன்னிரண்டு பணவிடை . ( ஒரு பணம் 

என்பது ஒரு 
வராகனிடையில் ஒன்பதில் ஒரு பங்கு ) . 
3. மாந்தத்திற்கு இது 6 - வது மருந்து . ( 28 - ம் பக்கம் பார்க்க ) . 

துட்டிடை = ஒரு பண இடையில் நாலிலொரு பங்கு . 
5. ஆயப்பட்டை = நால்வகை பால் மரங்களில் ஒன்றின் மேற்பட்டை . 
6. கருப்பட்டி - பனைவெல்லக்கட்டி , 

7. இந்த மந்திரத்திற்கு சக்கரம் என்பதிலிருந்து , பின்வரும் 
சக்கரத்திற்கு ஆதாரமான மந்திரமொன்று இங்கே விடுபட்டுப் போயிருப்ப 
தாய் தோன்றுகிறது . 
8. நாலு சதுரமாய் என்று இருப்பது பொருத்தமாகும் . 
11 


82 


இந்த உயிர் மந்திரம் சொல்லி , செவ்வற( ர )ருளிப்பூ சாத்தவும் . 
இப்படி நூற்றெட்டு தரம் சொல்லி சாத்தவும் . அதன் பேரிலே 
யந்திரம் கட்டவும் . மந்திரிக்கிற போது யந்திரத்தை கையில் 
வைத்துக்கொண்டு மந்திரத்து கட்டவும் . 


எ 


பா 


பிராணப் பிரதிஷ்டை 


ந 


1. இங்கு குறிக்கப்படுமாறு மந்திரமெதுவும் காணவில்லை . 


மந்திரப் பிராணாய , 

யந்திரப் பிராணாய , சிவப்பிரா 
ணாய , பரமசிவப் பிராணாய , ஸர்வம்ந்திரப் பிராணாய , 
பிரதிஷ்டை பிராணாய , நம்பிரான் பிராணலிங்கப் 
பிரதிஷ்டை சிவன் ஆயுள் பிராணமும் பெருவாளமும் ( ? ) 
உயிரும் அதிலே நிற்கச் சுவாஹா. ஹரி : ஓம் சிவலிங்கப் 
பிரதிஷ்டை , யந்திரப் பிரதிஷ்டை, ஓம் , ஓம்........ அர சுப்பிரம் 
மண்யாய நம : 


ஒரு வருஷத்திற்கு 


பிள்ளை பிறந்து ஒரு மாதத்தில் சனி என்று ( னு ) ம் தேவதை 
யின் குண்ம் குடித்தபால் செரியாது . சிறுநீர் சிவந்து இறங்கும் . 
இதற்கு பலி மூன்று வண்ணச்சோறும் , பாக்கும் , வெற்றிலையும் 
மண்கலத்தி ( லி ) ட்டு , ஊருக்கு கிழக்கே மூன்று சந்தியில் 
வைக்கவும் . 


இதற்கு யந்திரம்- அஷ்டகோண சக்கரம் 


க 


ந * 


க 


ஷ 


OF 


1. " பிள்ளை பிறந்த ஒரு மாதத்திற்கு ” என்றிருப்பது பொருந்தும் . 
அடுத்து வரும் வாக்கியத்தைப் பார்க்கவும் ) . 


சனி என்னும் தேவதை தாக்கும் என்று கருத்து . 


84 


பிள்ளை பிறந்த ஒரு வருஷத்திற்கு 
பிள்ளை பிறந்த ஒரு நாள் , ஒரு மாதம் , ஒரு வருஷத்தில் 
பரமசத்தி என்னும் தேவதை . அதின் குணம் , மேல்நோக்கி 
அழும் . மு (விழிக்கும் . உடம்பு மருந்து ( போல் ) நாறும் , சிறுநீர் 
சிவந்திருக்கும். கண்மூடி இருக்கும் . வெதும்பும் , வயிறு 
கழியும் பால் தரிக்காது . 


2 


இதற்கு , பலி 
மாவாலே பாவை செய்து , கறுப்பு சிக ( வ ) ப்பு வெள்ளை 
புள்ளி( கள் ) குத்தி , சந்தனம் பூச்சூடி.வைத்து , ஊருக்குக் . 
கிழக்கே நடுவழியில் விளக்கு ஏற்றி வைக்கவும் . 


இதற்கு யந்திரம் 


வ 


2 


2 ஸ்ரீ 


உ 2 ந 
எ ஹம்ஹி ஸ 


( ரூ 


ஸ ஸ 


விலை உ 

ரு 

ம் 
ஹெலா 2 : , 


ஸ ற 


வ 


பிள்ளை பிறந்த இரண்டு வருஷத்திற்கு 
பிள்ளை பிறந்த இரண்டு நாள் , இரண்டு மாதம் , இரண்டு 
வருஷத்திற்கு குணபதி என்னும் தேவதை, இதின் குணம் . 
வெதும்பும் , வாந்தி ( எடு ) க்கும் . சீறும் . நெஞ்சி இறுகும் . 
நடுங்கும் . 

இதற்கு பலி 
சாரசோறும் ( ? ) மாவானாலே பாவைசெய்து ............புது 
அகலிலே நெய் வார்த்து , சந்தனம் பூவும் எருக்கிலையிலிட்டு 
மயானத்திலே வைக்கவும் . " ஓம் தாநாதிபதி உந்தியதில் பணிந் 
தேன் . ( என்று உச்சரிக்கவும் .) 


1. முதல் வருஷத்தில் பரமசச்தி என்னும் தேவதை குழந்தையைத் 
தாக்கும் . இவ்விதமே , இனி குறிக்கப்படும் தேவதைகள் விஷயத்திலும் 
அறிக . 


2. வெதும்பும் = உடலில் வெப்பம் அதிகரிக்கும் . 


85 


இதற்கு யந்திரம் ! 
u ஓ 2 ஸெத உசு. 


( பிள்ளை பிறந்த ) ஐந்து வருஷத்திற்கு 
குழந்தை பிறந்த ஐந்து நாள் ஐந்து மாதம் , ஐந்து வருஷத் 
திற்கு குணம் . காடுமதி மாமுனி என்னும் தேவதை . இதின் 
குணம் . ( அதிகமாகத் ) தூங்கும் . மேல் நோக்கி விழிக்கும் . முலை 
உண்ணாது . மேனி அழகும் ” விருக்கிடும் ; வெதுப்பு விடாது . 
வயிறு போதிக்கும் . 

டிக்கும் . 


இதற்கு பலி 
உளுந்துமாச்சோறும் , தயிரும் , பஞ்சவர்ணச் சோறும் , 

, 
அப்பம் , பச்சை அரிசி ( இவற்றையும் ) ஆமணக்கிலையில் இட்டு , 
உச்சிப்போது சுடலையில் வைக்கவும் . 


இதற்கு யந்திரம் 
ஒற்ற ஓ 

ஐ ஜ வ பெரிநிறப்படி உ 
ஓம் பட் ....... அங்கிசம ஷந , 


2 வீற 


வக 


( ஹி 


( பிள்ளை பிறந்த ) ஆறு வருஷத்திற்கு 
குழந்தை பிறந்த ஆறாம் ( பிள்ளைபிறந்த நாள் , ஆறாம் 
மாதம் , ஆறாம் வருஷத்திற்கு மிண்டிமாமுநி என்னுந் தேவதை . 
இதற்கு குணம் . உடம்பு சிறுத்திருக்கும் " . மெலியும் . மற்றும் 


1. இந்நூலுக்கு ஆதாரமான ஓலைச்சுவடியில் ஓர் எடு தவறியிருப்ப 
தால் மூன்றாவது நான்காவது வருஷங்களில் தாக்கும் தேவதைகளாலான 
கோளாறு விஷயம் விடுபட்டுப் போயிருக்கிறது . அவ்விதம் தவறியுள்ளது 
ஓலைப்புஸ்தகத்தில் 26 - ம் ஏடு என்று தெரிகிறது . 

2. குழந்தையின் உடல் அழுகிப் பதன்கெடுவதுபோல் அதிக விகார 
மடையும் எனக் கருத்து . 

3. வயிறு போதிக்கும் = வயிறு கழியும் . 
4 . உச்சிப்போது = நடுப்பகலில் . 
5. குழந்தையின் தேகம் வயதுக்கேற்றவண்ண 

ம் 

வளராது 
கருத்து . 


எனக் 


86 


விக்கல் எடுக்கும் . மு ( வி ) ழி , நிமிரும் , அழும் , நித்திரை 
இல்லாமல் வந்திருக்கும் கண் 

கும் . வெதும்பும் , முலை 
உண்ணாது . 

இதற்கு பலி 
உளுத்தஞ்சோறும் , பு ( பி ) ண்ணாக்கும் , லெக்கிரி ( ? ) எண்ணை 
( ணெய் ). பொரி , அவல் , இளநீர் , ( இவற்றை ) கல்லிலையில் 2 
இட்டு , சந்தியா காலத்தில் காளிகோட்டத்தில் வைக்கவும் . 


யந்திரம் 
ஸ ஸ ஸ ஹ பிபஸ பட சபு ஹ ஸ ஸ தீ 

அ அ அ மெத நெ " , 


( பிள்ளை பிறந்த ) ஒன்பதாம் வருஷத்திற்கு 
ஒன்பது நாள் , ஒன்பது மாதம் , ஒன்பது வருஷத்திற்கு 
காளியடா மென்னுந் தேவதை : இதின் குணம் , பிள்ளை ( பால் ) 
உண்ணாது . அழும் . விக்கல் எடுக்கும் . வாய்வே ( ர்க் ) கும் . மலங் 
கழியாது . கண்மூடி இருக்கும் . கண் மாறி மு ( வி ) ழிக்கும் . 


5 


இதற்கு பலி 


உள்ளும் , அவலும் , அவரையும் , வெல்லமும் , பஞ்சவர்ணச் 
சோறும் , பீர்க்கங்காய் கறியும் , பொரியும் , காலத்திலே பிடாரி 
கோவில் நடுச்சந்தியில் வைக்கவும் . 


1. எப்பொழுதும் மேல்நோக்கிப் பார்க்கும் என்று பொருள் , 
2 . கல்லிலை: 

= கல்லாலையிலை. 
3. இங்கே இந் நூலுக்கு ஆதாரமான ஓலைச்சுவடியில் ஓர் எடு காணப் 
படவில்லை ; ஆகவே ஏழாம் --- எட்டாம் வருஷங்களில் தாக்கும் தைவங் 
களாலான கோளாறுகள் விடுபட்டுள்ளன . ( அது ஓலைப்புஸ்தகத்தில் 28 - ம் 
எடு என்று தெரிகிறது ) . 

4. வாயிலிருந்து சொள்ளு நீர் ஒழுகும் என்பது கருத்து போலும். 
5 . பிள்ளை வெவ்வேறு வகையில் விழித்துப் 

வகையில் விழித்துப் பார்க்கும் என்று 
பொருள் , 

6. சந்திநேரத்தில் என்று பொருள் . 


87 


யந்திரம் 


2 


u u u u ரொம் உ ஊ மு ஐ 

க்ஷ ற ணற ற லிள ச 


உ 


( பிள்ளை பிறந்த ) பத்தாம் வருஷத்திற்கு 
குழந்தை பிறந்து பத்து நாள் , பத்து மாதம் , பத்து 
வருஷத்திற்கு மாசகுனியிஞ்சி என்னுந் தேவதை . இதின் குணம் . 
நலநாளும் சிறுநீர் சிவந்திருக்கும் . (உடல்) வெதும்பும் . தலை 
நோகும் . வயிறு வலிக்கும் . கண்சொருகும் . பல விகாரம் 
பண்ணும் . முலை குடியாது , உம்புநீர் மெத்தி விசகும் ( ?) . 


இதற்கு பலி 


பாலும் , சோறும் , பருப்பும் , பச்சை அரிசியும் , உளுந்தும் , 
பொரியும் , பஞ்சவர்ணச்சோறும் மூன்றாஞ்சாமத்தில் ஊருக்கு 
மேற்கே வைக்கவும் . 


யந்திரம் 


u ெவ ச ம ம ற ண றா வென்கிற வசந்தே நடலே 
நமபு கண ற ற ஹ ஹ உ று றுறு நறுற ந . 


பொருமல் குணம் 


கருக்கிமே வெகுவீச் சென்னும் 

சேர்ந்ததோர் பச்சைவெள்ளை சிறந்துமேல் மலமும் . 
நீரும் வாந்தியே பண்ணும் கண்டீர்வலி 

..யுடன் சன்னிதானே !. ( 89 ) 


1. இச்செய்யுளில் சிலபாகம் விடுபட்டுப்போயுள்ளது . பொருமல் 
என்பது வயிற்றில் விம்மல் முதலிய கோளாறுகளுண்டுபண்ணும் 
கோளாக 

எறு . 


88 


பொராமம் குணம்கேளீர் பொருமிடும் வயிறுதள்ளும் 

நேராக வயிறுபோகும் நெற்றியில் வலியுத் தோன்றும் 
சீராக முலையுண்ணாது சீறியே வெருவி ( ப் ) பார்க்குமங் 
கார்குழல் முலையினாளே இதின் குணந்தானு 

[ மென்றே . ( 90 ) 
பொராமத்தின் குணம்கேளீர் 

பொருமிப் பொருமி வயிறு கழியும் 
மாரைஇடிக்கும் தலை நோகும் 

வயிறே வலிக்குமிகச் 
சோரும். நேரேசர்த்தி * உண்டாகும் 

நேத்திரம் பூதான் புடைக்கும் 
பாரோ ரறிய பால் கறக்கும் ( ? ) 
பரிந்தே இதனை ( ப ) பாரீரே . 

( 91 ) 


நீராமக் குணம் 
நீரும் சீத்ததேடேதான் பச்சை மஞ்சளாகிகண் 

நீரும் பூவிற்பாய்ந்து கடுப்புடன் வலித்தேசொருகும் 
உண்ணீரு முத்துப்போலே ஓடவே களிந்துதாகில் 

எண்ணீரோ நீராமத்தை எவரும் தீர்க்க வல்லார் " . ( 92 ) 


1 . பொராமம் = பொருமலுடன் கூடிய ஆமமென்னும் அஜீர்ணக் 
கோளாறு , 

வெருவிப்பார்த்தல் = பயந்து பார்த்தல் , 
3 . மிகச் சோறும் = அதிகமாகக் களைத்துத் துவண்டு போம் . 
4. சர்த்தி = வாந்தி . 

5. நேத்திரம் பூ புடைக்கும் = கண்களுக்கு எதிரில் பூக்கள் போன்று 
மினுமினுப்புக் காணும் . 


6 . நீராமம் என்பது ஒருவித கணரோகம் . இச்செய்யுளே வேறொரு 
நூலில் பின் வருமாறு காணப்படுகிறது : -- 
தண்ணீருஞ் சீதத்தேடேதான் பச்சை மஞ்சளாகும் 
கண்ணீரும் பீளை பாய்ந்து கடுப்புடன் வரித்துச் சோரும் 
உண்ணீரு முத்துப்போல் ஓடவே கழிந்ததாகில் 
தண்ணீராம் நீராமத்தை எவருளார் தீர்க்கவல்லோர் . 

( பால வாகடம் ) 


89 


ஆம சன்னி 


முலை உண்ணாது அழுது பார்க்கும் முகமது வேறதாகும் 

பலபல வலிப்புண்டாகும் பாலகன் குரலும் கம்மும் 
மலமது கட்டுமெய்யில் வந்திடும் சுரமுமீதே 

மலமது வல்ல மின்னே ஆமத்தின் சன்னிதானே . ( 93 ) 
தாகமே மிகவுண்டாகும் சரீரத்தில் சுரமுண்டாகும் 

வாகிய மலமும் தீஞ்சு மலமுமே கறுப்புண்டாகும் 
நோகுமே வயிறு ஊதும் நோக்கா நேத்திரமுந்தான் 
சுழலுமாம் இருமை போலிருக்குமாம் சன்னிக் 

குணம் இதுவே . ( 94 ) 
உய்யாதபடி குடிதன்னால் குறவமனத்துயரந் தன்னால்ச் 
செழுன் புணல் தட்ட . 


8 


பதின்மூன்று வருஷத்திற்கு 

( வசனம் ) 
குழந்தை பிறந்து , 

பிறந்து , பதின்மூன்று நாள் , பதின்மூன்று 
மாதம் , பதின்மூன்று வருஷத்தில் மெய்யசின்னி 

என்னுந் 
தேவதை . 


1 


> 


1. இதே செய்யுளை பாலவாகடத்திலும் காணலாம் . 
2. வாகிய மலமும் = வழக்கமாய் வெளியாகும் மலமும் . 

3. இருமை போலிருக்கும் = பார்க்கப்படுவதெல்லாம் ( ஓர்உருவம் ) ஈரு 
ருவம் போல் தோற்றும் . 

4. சன்னிக்குணம் = ஆமசன்னி என்னும் நோயின் குறி . 
5 . உய்யாதபடி 

... என்னும் செய்யுள் இங்கே அரை குறை 
யாய்விட்டுப் போயிருக்கிறது , 

6. இதற்கு முன் பிள்ளை பிறந்த பத்தாம் வருஷம் வரையில் ஏற்படும் 
தைவக்கோளாறுகள் கூறப்பட்டன . ( 10 - ம் , 87 - ம் பக்கங்கள் பார்க்க . ) பிறகு 
ஆமதோஷம் , சன்னி முதலிய வேறு விஷயங்கள் கூறப்பட்டன . மறுபடி 
இங்கே பதின்மூன்றாம் வருஷத்திலேற்படும் கோளாறு குறிக்கப்படுகிறது . 
அதிலும் பதினொன்று பன்னிரெண்டாம் வருஷங்களின் தோஷக்கோளாறு 
கள் காணப்படவில்லை . இதனால் விஷயங்கள் ஒழுங்குக்குறைவாக அமைர் 
திருப்பதுடன் ஓலைச்சுவடியில் . இடையில் சில ஏடுகளும் தவறியிருக்குமென்று 
தோன்றுகிறது . 

12 


90 


இதின் குணம் 
மெய்யலர்ந் திருக்கும் " ; வயிறு போதிக்கும் ; அழும் ; மேல் 
நோக்கி மு ( வி ) ழிக்கும் ; உடம்பு இளைக்கும். 


இதற்கு பலி 
பருப்புச் சோறும் , பணியாரமும் , தயிர் , வெண்ணை ( ணெய் ) 
வார்த்துக் குழைத்து , மண்கலத்தில் இட்டு , சந்தியா காலத்தில் 
பிடாரிகோவிலில் வைக்கவும் . 


2 


....4 


இதற்கு யந்திரம் 
ஹ ஹ ஸீ ெெஹ லெ உ . 
பலகாலுங் கக்கயிடு சிறுமிடுக்காகுங் கண் 

(சிவக்கும் . ( 11 ) 
ஆறா மாதம் 
பாலசொரு பகலிலை பனை கோழி மண் 

கலத்தில் சோற்றைப் பிசைந்து தொகுப்பாவை 
மேல்த்திசையில் வெள்ளைப் பூச்சூடி (கதிரோன் ) விழும் 

பொழுதில் வைப்பிக்க தெள்ளுதமிழ் மிடவிதீரும் .( 12 ) 
கர்மா பருமாத கருதி முருகி என்றும் 

பிறந்தாறா மாசம்வெப்புச் சிறங்காகும் 
அறமுள்ள பால் எடுக்கும் மெய்கருக்கும் 
பறந்தவீழி கொட்டாவியால் இரண்டு தீர்த்தாக 

[ மாம் . -( 13 ) 


1 


1. மெய்யயர்ந்திருக்கும் = உடல் சோர்ந்திருக்கும் . 

2. மூலச்சுவடியில் சில ( 2 ) ஏடுகள் தவறியிருப்பதால் சில விஷயங்கள் 
மத்தியில் விடப்பட்டிருக்கின்றன . 

செய்யுளிலும் கடைசிவரி தவிர்த்து 
மற்றவைவ காணப்படவில்லை . 
3 . 

எடுகள் தவறிப்போன காரணத்தால் குழந்தை பிறந்து ஐந்து 
மாதங்களளவும் காணக்கூடிய கோளாறு சம்பந்தமான விஷயமும் விடுபட்டுப் 
போயிருக்கிறது ; ஆகவே இங்கு ஆறாமாதம் ஆரம்பிக்கிறது . இங்கிருந்து 
28 - ஆம்செய்யுள் முடியும் வரையிலுள்ள விஷயங்கள் ஆண்பிள்ளைகள் சம்பந்த 
மானவை , 


91 


அறியு மறுத் துஞ்சேர பறுக்கி மண்ணிற்பாவை 

குறிமண் கலத்திலிட்டு கோழிபலி 
சிறிய மூன்றும் பைப் பூச்சீடி சொல்லுத்தொழு ( ? ) 

சந்தியிலே அம்புவியில் வைக்கலாம் . 


( 14) 


ஏழாம் மாதம் 
உற்றதோர் திங்களுத்தாரபதி என்னும் பேய் 

பற்றிமுலை யுண்ணப்பகுணமும் நித்திய 
நித்தியம் சீறி அழும் குணங்கள் செய்யில் பலி 
கேளாய் கூறுந்தவிடு புழுக்கிக்கொள் . 

( 15 ) 
தூதுவிளங் காயுடனே சோறு முப்பாலிலே கறியும் 

மாதுரை மண்கலத்தில் மரப்பாவை 
போது புண்ணிய ஆல்குத்தி மூன்றாம் நாள் 
ஆவாரம் பூச்சூட்டி மாலையில் தாரசாந்தி 

( தனில் வை . ( 16 ) 


எட்டாம் மாதம் 


ஏல மழகி என்றும் பேயிணையு மெட்டதனில் 

ஏலமுடன் முட்டை உடைத்தாப்போல 
சீலமுடன் வெம்புழுச்சி தாமும் வேழ்க்கும் 
மிக நாவறளும் நம்பியிடுக்குளமே நன்று . 

( 17 ) 
கூழாக்கிப் பாலில் கறி சோறுங்கொண்டு வெண்ணெய் 

பாழாக்கும் பெயிலது படி இலை 
கீழாக்கில் தவிட்டில் ஒருபாவை பண்ணி 
தாழ மண்கலத்தி லிடுகுவட் டெருக்கம்பாவை 

( இடங்கொள் . ( 18 ) 


ஒன்பதாம் மாதம் 
திங்களாம் ஒன்பதினில் சொசங்கபாலியது 

பங்கபட்ச செட்டை பண்ணிவைக்கும் 
தங்க இகத்துடு துழலை செப்புஞ் 

சொல்லுங்கேளாய் நீர் இதனை செய்ய நினை . 


( 19) 


92 


வெள்ளாட்டுப் பாலில் அன்னம் வேண்டும் ஒப்புடன் 

நள்ளி இடு மண்கலத்தில் ஆண்பாவை 
குள்ளிகுத்தி ஏழ்ச்சாந்தி வைக்க ஏகிவிடும் 

பேய்கள் நீள் புவியோடு செய்ய நினை . 


( 20 ) 


பத்தாம் மாதம் 
திங்களொரு பத்தில்அதிக நாறங்கியது 

அங்க மஞ்சளி சன்னியாக்கி விடும் 
அங்கம் கழியும் அழுவிக்கும் கண்மேல் மூடும் 

வழியுடனே தான்பலி செய் வாங்கு . 
பஞ்சவர்ணச் சோறும் பழம் பாகல் காய்கறியும் 

விஞ்சு பூ விட்சுப் பூ வென்பும் 
மஞ்சுதினிசி மேற்கைதனில் வைப்பிக்க மின்பேய் 

பேர்ச்சொல்லி அரக்குமிது செய்வீரரி . 


( 21) 


( 22 ) 


பதினொன்றாம் மாதம் 


( 23 ) 


ஒன்றாகும் பத்திலே உத்திர மாகாளியது 

நன்றாகத் தங்கம் நரம்புக்கு 
குன்றாகச் செங்கலாகவே சீதம் 

சிவப்பிக்கும் தங்கம் பலவிதந்தான் . 
பச்சரிசி அன்னம் பசுவின் தயிருடனே 

உச்சமொரு சுளியாய் அண்டபாவை 
நிச்சயமாய் கார்த்திகைப் பூச்சூட்டி கார்மாலையம் 

பொழிதில் நாடிச்சுடலை வைக்க நன்று . 


( 24 ) 


பன்னிரண்டாம் மாதம் 


திங்களு மிரண்டுபத்தில் சோழுடு மென்றும் 

பேயாங் கண்விழிசொருகும் சுழன்று உறங்கும் 
அங்குஞ் சிறங்கதான் எங்குஞ்சீறும் பலகுண பார்வை 

[ தெரிந்தும் 
கொள்ளைப்பூ முன்னாள் கோழிபலி உச்சியிலே 

( இன்னாபிடாரி யிடமேத்து . ( 25 ) 


சாமுண்டி யென்னும் பேய்தான் தாக்கும் வயிறு கழியும் 

உண்டபாலும் எதிர் எடுக்கும் தான் 
முன்றிஉச்சி குழிந்தே யரைக்கண் விட்டதலை 

உருண்டு நிச்சயமாய் முன்னிருத்தி னேன் . ( 26 ) 


சாறாயங் கோழியுடன் சாதம் புண்ணாக்குடனே 

ஆறாமீன் கத்தரிக்காய் கறியு மரிஇலை 
பாராதோ மாவாலே பாவைபண்ணி மண் 

கலசத்தில் வைத்துப் பூவானது சூடியோற்று . 


( 27 ) 


இடைக்கிய மஞ்சுகோலமுடன் சூழ நட்டு 

அடை வாடையுந்தான் பொரியுமஞ்சு வைத்துக்கடை 
வெண்ணை ( ணெய் ) கூட்டிப் 
படைத்துக் குழந்தைதனைச்சுற்றி ஓட்டைச்சுடலை 

[ வைக்க ஒடும் . ( 28 ) 


இதற்கு யந்திரத்துடனே வைக்க மந்திரத்துடனே பண்ணி 
வைக்கவும் . 

ஆண் பிள்ளைக்கு முற்றும் 


பெண் பிள்ளைக்கு 


ஓராந்திங்கள் பெண்ணுக்கு 
ஓராந்திங்கள் ஆறணியே ஓடக்கழிந்து 

சுரமுண்டா மென்றாலிது பலிகேளி இனியச்சந்தனம் 
மரப்பாவை குன்றாக்குடைகள் சிவந்த நற்பூவும் கூறும் 

[ உளுத்தஞ் சோறுடனே 
நன்றாயஞ்சு திரிகொளுத்தி நாற்சந்தியில் 

[ வைப்பீரே. ( 30 ) 


1. ஆண்பிள்ளைக்குச் சேர்ந்த நோய்கள் மருந்துகள் விஷயம் முடிவு 
பெற்றது என்று குறிக்கப்படுகிறது . 

2. ஓராந் திங்கள் = ஒரு மாதம் . 


94 


ரண்டாம் மாதம் 
மாதமுமிரண்டு பேய் கொத்தி மதனை சிரசும் 

சீதம் போக்கும் சார்த்தி எடுக்கும் சிரங்குண்டாம் 
அதன்பலிதான் உளுத்தஞ்சொறையும் பூதிய அகலில் 

[ மேல்பாவை 
நாதமஞ்சிந்த எடுக்கிலையில் நாற்சந்தியிலே 

[ வைப்பீரே . ( 31 ) 
மூன்றாம் மாதம் 
மூன்றாந்திங்கள் பேய்காளி முறுக்குங் காயும் வயிறு கழியும் 
கண்டாய் இதற்குபலி கேளாய் கருத்தகுக் குடம் 

[ சோறு 
குன்றாசல வெங்கமலமாப்பாவை கொன்னை தும்பைச் சூடி 
றால் காளிபேர் சொல்லி ஓடி மேற்சந்தியில் 

[ வைப்பீரே. ( 32 ) 
நான்காம் மாதம் 
நாலாந்திங்கள் பேயின்பேர்னாணும் 

நாலையிம் மூர்ச்சிக்கும் 
பாலும் எடுக்கும் சிரங்குழியும் பார்க்கும் 

வெறிக்க அதன்பலி தான் 
சாலாஉளுத்தஞ்சோற்பஞ் 

சாத்தை எள்ளும் பொரியிறைச்சி 
வேலார் விழியுடனே மசானக் 
கரையில் வைப்பீரே , 

( 33 ) 


ஐந்தாம் மாதம் 
அஞ்சாந்திங்கள் மாமுனிவன துதான் 

வெதுப்பிதான் கழியும் 
நெஞ்சும் வற்றி சிரங்குழியும் 

நெகிழாதிருக்கும் அதன் பலி தான் 
அஞ்சா உளுத்தஞ்சோறு பஞ்ச 

வர்ணச் சோறுடனே 
நெஞ்சாவிழியாள் நாட்டில் வைத்து 

நாற்சந்தியில் வைப்பீரே . 


(34 ) 


- 95 


ஆறாம் மாதம் 
ஆறாந்திங்கள் சாமுண்டி என்னும் பேய் 

வந்தால் தினம் குணம்தான் 
மாறாதெடுக்கும் கண்சொருகும் வயிறு 

பொருமும் அதன்பலி தான் 
நீறாமாவும் இளநீரும் நிறம்பக் 

குறைத்தச் சந்தனமும் 
போறாய்ச் செய்து ஓட்டில் வைத்து பிடாரி 

கோட்டம் வைப்பீரே . 


( 35 ) 


ஏழாம் மாதம் 


ஏழாந்திங்கள் பெயிருன்ன வெதுப்பும் முலையுண்ணா 
தாழாகலத்து மூர்ச்சிக்கும் தாக்கும் வெகுவாயிதன் 

( பலிதானே . ( 36 ) 


எட்டாம் மாதம் 


எட்டாந்திங்கள் நாற்சிங்கனென்று 

பேய் மிகவே தான் 
மட்டாய் கழிஞ்சு மூர்ச்சிக்கும் 

வயிறு பொருமு தன் பலிதான் 
துட்டா ஓட்டில் தானெருமை 

மாவாலே நியாதை நிறுத்தி 
பூட்டாய் சந்தனம் பூவிட்டு போற்றிச் 

சுடலையில் வைப்பீரே . 


( 37 ) 


ஒன்பதாம் மாதம் 


மாதமொன்பதில் மாமுனிவனென்னும் 

( பேய் ) பிடித்து தான் வயிறும் 
பாதங்குளிரும் வயிறுகழியும் 

பலவிதமாகு மிதன் பலிதான் 


1. இங்கு செய்யுளில் இரண்டு அடிகள் விட்டுப் போயிருக்கின்றன . 


96 


போதருறுசு வண்ணப்பூ புதிய அகலில் 

அவை யமர்த்தி 
பேதாயிச்சந்தனந்தான் தெளித்து 

பெரியசந்தியில் வைப்பீரே . 


( 38 ) 


பத்தாம் மாதம் 


பத்தாந்திங்கள் அதிபாலாபத்தி 

வயிறுதான் கழியும் 
மெற்றச் சிரசுவலி யுண்டாம் மிகவும் 

பலசுரந்தான் பலிதான் 
வற்ற உவஞ்சுவர்க்கு சோற்றிலே 

பூவும் சந்தனமும் . 


( 39 ) 


2 


தூங்கு புள் குணம் 


சுருண்டு எழுந்திருக்கச் சோறும் 

அருந்தியதெல்லாம் கக்கும் 
இருண்டிடும் கண்கள் தானு மிமையின் 

மேல் சொருகிக்கொள்ளும் 
பிறண்டு வீறிட்டழும் 

பேயுறக்கமாய் பல் கடிக்கும் 
சுருண்டு தான் கீழேநோக்கும் 

தூங்கும்புள் தோஷந்தானே . 


( 44 ) 


மாங்கியுக்க கந்தனை குடித்து 

வயிறு கழிந்தே வாந்தியுமாய் 
பாங்காய்த் திரும்பி மிகப் பார்க்கும் 

பயமாயழுது வயிறென்றும் 


1. இங்கு மூலச்சுவடியில் ஓர் எடு ( 39 - ம் எடு ) தவறியிருப்பதால் 
அதேக வரிகள் விட்டுப் போயிருக்கின்றன . ஆகவே 39 - ம் செய்யுளில் ஒரு 
பாகமும் 40 , 41 , 42 , 43 - ம் செய்யுட்களும் இங்கு காணவில்லை . 

2. தூங்குபுள் குணம் = தூங்குபுள் தோஷமென்னும் கோளாறு சம்பந்த 
மான குறி . 


97 


தூங்கித் துருசிப்பாயு மிசை சார்ந்தே 

வீறிட்டெழுந்திருக்கும் 
தூங்கும் புள்ளின் தோஷமிது 
தொங்கர் என்ன சொன்னாரே . 


( 45 ) 


விளக்கொளிக் கண்ணன் 
குடித்தபால் எடுக்கும் மெய்யும் 

கூர்மையாய்க் காயுமோயும் 
அடிக்கடி காயும் அன்றி அரியதாய் 

சிந்தை நோக்கும் 
பிடித்த நன்முலை யுண்ணாது பெருவிடாய்க் 

கொண்டு சோரும் 
இடுத்திடு மிந்த நோய்தான் விளக் 
கொளி கண்ணன் தானே , 

( 46 ) 
தூங்குபுள் தோஷம்பற்றி பாலவாகடம் இவ்வாறு கூறுகிறது : 
தூங்குபுட்டோஷமது தோன்று குறி தன்மை 

செயல் தொகுதியா யுரைசெய்திடின் 
தூங்கவரை விழியில் புட்பார்ப்ப 

தென்னவத் துக்கம் விட்டல்றி யெழுதல் 
பாங்குகண்ணீரண்டு மேலிமையினுள்ளே 

சொருகல் தாங்கி காணுக்கழிதல் வாந்தி 
திருமுகம் பலமுறைத் திரிமியே பார்த்திடல் 

சார்பயத் தழுதல் மிகவாய் , 
ஆங்கிருப்பதி லிருந்தொழல் முரடதாகவே 

யருந்த நீர் பற்கடித்தல் 
அடிப்பார்வை பார்த்தல் சோர்வுடன் 

மயக்கந் தலையதனுச்சி பன்னமாதல் 
வாங்கிடுதல் மேல்மூச்சிதளைத் தலுடல் 

முகமாறல் வருதலிவை காணிமுலார் 
மனமிகவருந்துவர் தீர்ந்திடாக் குறியென்று 

வகையறிந் துரைப்பை யாலோ . 
2 . விளக்கொளிக் கண்ணன் அல்லது விளக்கொ டுண்ணன் என்பதும் 
உருவகை பக்ஷிதோஷம் . 

3. இதே செய்யுள் பாலவா கடத்திலும் காணப்படுகிறது . இதில் 
- இடுத்திடுமிந்த நோய் தான் என்னும் நாலாமடியிலுள்ள சொற்றொடர் 
பாலவாகடத்தில் விடுத்திடும் விளக்கை நோக்கா என்கிற தமா 
புள்ள 

13 


* 


. 


- 


98 


வெண் கண்ணன் 


வெளுங்கள் கழியும் பால்போல வென்றீரம் 

மேல் அதுவன்றி காயும் 
குளுக்கென இறையப்பண்ணி குடித்த 

வண்ணம் பேதிக்கும் 
அளுத்திடும் வயிற்றினுள்ளே 

ஆனதோர் பலியுமாகும் 
புளுக்குன மீதேயென்று பொந்து 

வெண் கண்ணனே . 


( 47 ) 


கருடக் கண்ணன் 


புதுப்புணல் வழிந்து கொண்டு புளவினைப்பட வெடுக்கும் 
எதுப்படக் கண்ணுந்தாயு மிருவர்போன்றிருவ 

[ னொன்று 
முதற்பிள்ளைப் பட்டபாடு முந்தியே பத்தி நிற்கும் வீத் 
ததின் கருடக்கண்ணன் விலங்கிடும் வேல் கண் 

( மாதே . ( 48 ) 


1. வெண்கண்ணன் என்பது ஒரு பக்ஷிதோஷம் . 


2. வெண்கண்ணன் புள்தோஷத்தைப்பறிய பாடல் பாலவாகடத்தில் 
சொற்ப மாறுதலுடன் இவ்வாறுளது : 
* வெளுக்கென கழியும்பால்போல் வெளிறிமெய்த்துவண்டு காயும் 
குளுக்கென இரைச்சலுண்டாம் குடித்தவல் வணம்பேதிக்கும் 
அளித்திடும் வயிற்றினுள்ளே ஆனதோர் வலியுமாகும் 
வெளிப்படை சூமோவென்னில் வேங்கண்ணன் குணமதாமே . 


3. கருடக்கண்ணன் பக்ஷிதோஷத்தைப்பற்றி பாலவாகடத்தில் பாடம் 
பின் வருமாறு : 

புதுப்புனல் வடிந்து கொண்டு புகழ்முலைப் பாலொடுக்கும் 
எதுப்படக் கண்ணுந்தாழும் இருபக்கம் பீளைகட்டும் 
முதிர் பிள்ளை படும்பாடாக முந்தியே பற்றி நிற்கும் 
விதத்தலை வயிறு பார மிகுங் கருடக்கண்ணற்கே . " 




99 


( செங்கண் புள் தோஷம் ) 
சிவந்த கண்ணீர் ததும்பும் சிரங்குளிர்ந் 

திருக்கும் வேம்பித் 
துவந்து போய் நிலத்தில் வீழ்ந்து 

தடக்கையால் முகந்துடைந்தும் 
மெலிவாய் அழும் பாலருக்கு : 

வெப்பு நாறாய் பேதிக்கும் 
சிவந்ததோர் குணங்கள் கண்டால் 
* செங்கண்புள் தோஷந்தானே .. 


( 49 ) 


வற ( ரட் )ப்புள் குணம் 
உடலது வறண்டு மெத்த உறங்கிடும் மேனியுலூர்ந்து 
கடல் இரைந்தாப்போல சத்தம் கருக்குரி என்று 

( மூன்றிது ( ? ) 
இடமுடனா வறண்டு திக்கெங்கும் பார்த்து நின்று 
விடமது பால்காயும் வெறுண்டும் வற ( ரட் ) ப்புள் 

( தானே . ( 50 ) 
வேப்பம் பூப்போலப் பொருந்து மூக்கையே துடைத்து 
கொப்பாய் நாவும் வறண்டு தண்ணீர் குடிக்கப் 

[ பரிதவித்தல் 
கர்ப்பங் கைமா முக மாதே 

செப்பாய் வற ( ரட் ) ப்புள் தோஷ மென்றே.. (51 ) 
1. “ சிறந்து கண்ணீர் சொரிந்து சிரங்குனிந் திருக்ரும் வெம்பித் M 

தவழ்ந்துபோய் நிலமதில் வீழ்ந்து தடக்கையால் முகந் துடைக்கும் 
விவந்தியாய் அழுதுபாலன் வெப்பு நோய் பேதிக்கும் ” 

என்றவாறு பாடபேதம் . 
2. “ உடல் ரெண்டு வாய் திடு யுறங்கிடு மேனி வற்றும் 

கடலிரைந்தாற்போல் சத்தக் கண்குழி தலையுமாட்டும் 
திடமுடன் நாவரண்டு திக்கெங்கும் பார்த்திருக்கும் 
விடமது போலக்காயும் விரண்டிடும் வரட்புள் தானே. 

என்பது பாலவாகட பாடம் . 
3. வேப்பம்பூப்போல் வயிறொழுகும் விடாதகண்ணீர் தலைவலியும் 

பூப்புணல் மாந்திப் புறங்கையால் பொருந்த மூக்கையே துடைக்கும் 
கோம்பாய்த் தனக்கே யெ திரில் சலங்குடிக்கக் கண்டு பரிதவிக்கும் 
கோப்பான குரலாம் விலாகுளிரும் கேளாய் வாட்புன் தோஷமிதே 

(பாலவாகட பாடம் . ) 


100 


அந்திப் புள் தோஷம் 
பரவுகண் மேனிவாடிப் பச்சறக் கண் விழித்துப் 
பின்னும் சீலைபோல கால்குளு( ளிர் ) ந்து சீறி சிடுத்தப் 

[ பலமேலெல்லாம் 
நரம்பு தோன்றி மேனியும் வெளுத்துக் காயும் 
மாலமெய்யுண்ட ( ?) கண்ணா அந்திப்புள் தோஷந் 

( தானே ." 

(52) 
நீர்ப்புள் தோஷம் 
நெஞ்சு வரண்டு கண் அழிந்துநீரிடும் பெருமூச் சுண்டாகில் 

பஞ்சுபோல் கண்வெளுத்துப் பாலுங் குடியாதே அலறி 
துஞ்சா திறவு பகலுந்தான் * சுங்கப்பன்றி மிக வெளுக்கில் 
செஞ்சொற் கிள்ளை மொழிமாதே செப்பாய் நீர்ப்புள் 

[ தோஷமென்றே . ( 53 ) 


காணாப்புள் தோஷம் " 
உச்சி கண்ணுந் தான் குழியும் உண்ணும் பாலும் தங்காது 
பச்சைநீர் போலே வயிறு விடும்பறவை குரல்போல் 

[ சீறியழும் 
மிச்சித் திருக்கும் தண்ணீர் எடுத்தே குடிக்கும் மிகவேதான் 
கச்சங் கனிந்தமுலை மாதே காணாப் புள்ளின் தோஷ 

( மிதே . ( 54 ) 
1. இதற்கு பாலவாகட பாடம் பின்வருமாறு : 
( பாலகன் மேனிவாடிப் பசந்துகண் விழித்திட்டத்தி 
சீலக்கைகால் குளிர்ந்து சீறும் பாலெ திரெடுக்கும் 
மேலெல்லாம் நரம்பு தோன்றி மேனியும் வெளுத்துக்காயும் 
ஆலமே யுண்டகண்ணா யந்திப்புள் தோஷந்தானே 

“ கண் குழிந்து நீரும் பெருமூச்சுண்டாகிப் " (பாலவாகட பாடம் . ) 
3 . சுருங்கப்பண்ணி மிக வேர்க்கும் (பாலவாகட பாடம் . ) 
4. செய்ய நீர்ப்புள் தோஷமிதே ” ( பாலவாகட பாடம் , ) 

5. காணாப்புள் தோஷம் என்பது பாலவாகடத்தில் புள்ளின் 
தோஷப் பொதுக்குறி ” என்றுள்ளது ; அவ்விஷயம் பின்வருமாறு : - - 
" உச்சி கண்ணுந்தான் குழியு முண்ணும் பாலுந் தங்காது 
பச்சை நிறம் போல் வயிறு விடும் பறவைக்குரல்போற் சீறியழும் 
எச்சமிளைக்கும் தண்ணீரை எடுத்துக்குடிக்க மெய்பிறக்கும் 
கச்சை யணிந்த முலைமாதே காணும் புள்ளின் தோஷமிதே. 


2 . 


1 . 


101 


பறவை தோஷமம ! 
குடித்த பாலும் தங்காது குஞ்சியுடம்பு மிக நொந்தும் 

இடித்த நெஞ்சும் அந்தரத்தில் மிகவே நோக்கும் 
செடி நாறும்படிக்கு மங்கைகால் அழுக்கேறி பதைத்து 

[ வருத்தப்படுமானால் 
துடிக்கும் சமனாமிடையாள் சொல்லும்பறவை 

[ தோஷமிதே . ( 55 ) 
பின்னும் : 
குஞ்சுடம்பு நொந்து கு.லிலே பாலும் தங்கா 
நெஞ்சையும் சுழிய வாங்கும் நெரியது வலிப் 

[ புண்டாகும் 
மிஞ்சிடும் போது சற்றே துணுக்கென வலித்துச் சீறும் 
பஞ்சுமெல் லடியினாளே பறவையின் தோஷங் 

[ தானே . ( 56 ) 


1. 4 புள் என்றாலும் பறவை என்றாலும் ஒன்றே , ஆயினும் புள் 
தோஷம் , பறவை தோஷம் என்று தனித்தனியே நோய்கள் காணப்படுவதற் 
குக் காரணம் யோசிக்க வேண்டும் . பறவை தோஷத்தைப்பற்றி பாலவாகட 
பாடம் வருமாறு : 
14 குடித்த பால் எதிரெடுக்கும் குழிந்திருந் தலையுங் கண்ணும் 
அடிக்கடி திடுக்கெட்டேங்கும் அகமதில் தாகமாகும் 
எடுத்திடக் கையில் தங்கா எதிரினைப் பெடுக்கும் பிள்ளை 
கடுத்துடன் வயிறுபோகும் கருது நீ பறைவை தோஷம் . " 
2. பின்னும் என்பதற்குப் பிறகு " குளிதோஷம் என்று ஓலைப் 
பிரதியில் தவறு தலாய் தலையங்கம் போடப்பட்டிருக்கிறது ; குளி தோஷம் 
என்கிற விஷயம் பிறகு வருவதாலும் , பின்னும் என்று அடுத்தடுத்து 
வரும் சொற்கள் பறவை தோஷம் என்பதே தொடர்வதாகக் குறிப்ப 
தாலும் , குஞ்சுடம்பு உச்சி முலை என்னும் செய்யுட்களின் விஷயங் 
கள் பாலவாகடத்திலும் பறவை தோஷத்தைப்பற்றினவையாகவே இருப்ப 
தாலும் இங்கு " குளி தோஷம் என்னும் தலையங்கம் இருப்பது சரியில்லை . 
மேலும் அடியில் வரும் இரு செயுட்களிலும் பறவை தோஷம் என்பதே 
குறிக்கப்பட்டுள்ளன . ஆகவே குளிதோஷம் என்பதை இங்கே நாம் விலக்கி 
வேறிடத்தில் அதைப் போட்டிருக்கிறோம் . 
3. குஞ்சியின் உடம்பு நொந்து என்பது ( பாலவாகட பாடம் ,) 

<< சுழியாய் வாங்கும் நெற்றியும் வலியுண்டாக்கும் ” - பாலவாகட் , 
பாடம் . 

5 . துஞ்சிடும் போது " - பாலவாகடம் . 


102 


பின்னும் : 
உச்சி முலைதனைப் பற்றி 

உடலெங்கும் வெதுப்பு உண்டாம் . 
எச்சமாக. நாவுலர்ந்து . அதுவே 

கண்ணும் வெதுப் பெய்து : 
பச்சை மஞ்சள் முளைத்தாப் போலே 

பசும்பொன் நிறமாய் ( முகமிருக்கும் 
இச்சை புரிந்த குழல் மாதே 

இதுவே பறவைதோஷ மென்றே . 


( 57 ) 


குளிதோஷம் 
மதளையின் மேனிவாடி வயிற்றினில் பாலும் தங்கா 

வீணிலிற்குளி யுண்டாகில் நோவன்றி கண் திறக்கும் 
விதனமா யழுதுபிள்ளை வெதும்பி சோர்ந்து விழுந்து 
மதலைவாய் வெதும்பும்தோளும் குளித்தவ ளெடுத்தக் 

( காலே. ( 58 ) 
உச்சி குழிந்து கண் குழிந்து உயர்களிச்சல் . மிகவுண்டாய் 
வெச்சென் றுடலும்மிக்க காய்ஞ்சு வெளிரிக் குஞ்சு 

[ யுடனாளும் 
மச்சமுறவே மிகவற்றி மாறாதாகம் மட்டுவரும் 
நச்சை பொரு வேல்விழியாளே நாடிக்குளி தோஷம் 

( தானே . ( 59 ) 


2 . 


1. “ உச்சி முளை தனைப்பற்றி உடலமெங்கும் ” -பாலவாகடம் . 

" இரண்டு கண்ணும் வெளுப்பெய்தும் ? - பாலவாகடம் . 
3. " முறித்தாற்போல் " -- பாலவாகடம் . 
• 4 . முகமினுக்கம் ” - பாலவாகடம் . 

5. மாதவிடாயில் குளித்த பெண் தொடுவது முதலிய தால் , காணும் 
கோளாறு குளிதோஷம் எனப்படுகிறது . 
6 . ( மதலையின் மேனிவாடி வயிற்றினில் பாலுந் தங்கா 

சதலையிற் குழியுண்டாகிச் சர்த்தியும் எடுக்கும் நீராய் 
நுதலினிற் சலமுகண்ணி நோக்கிய விழியும் தாழ்ந்து 

குதலைவாய் கருகித்தோன்றுங் குளித்தவ ளெடுத்தக்காலே . 
7 . < வயிறு கழிச்சல் ” என்றிருத்தல் தகும் .. 


103 


பாலகன் பவளவாயில் பனியென விளங்கிப் பூறும் 

மாலக்கண் வளையரைகும் அடிக்கடி வயிறு போகும் 
காலது பின்னிக்கொள்ளும் கத்தியே அலறிச் சீறும் 
சாபமே விழுந்து தூரகத்தித்தது நெடுத்த 

--காலே . ( 60 ) 


தேயா நிற்கும் மெய்வேலுறுந்தீதே 

வெளும்பும் வயிறாகும் 
தாயார் முலையில் வாய்வைத்து 

சற்றே உண்ணுந் திகைத் திருக்கும் 
காயா துடம்பு கண்பிசையும் 

கண்டால் இதுதான் அறிவீரே 
பேயால் கொண்ட நோயெல்லாம் 

பொன்னான குளித்துக் கண்டதுவே . 


( 61 ) 


எச்சி தோஷம் 


உதரமும் காளியா தோன்றும் வாந்தியும் மிகவுண்டாகில் 

மேல் தலை எடுத்திராமல், கண்களும் உள்ளே வாங்கி 
விதம் விதமாகமேனி வெதும்பியே வருவதாகில் 
து எச்சிதோஷமென்று மெண்ணவே 

( செப்பலாமே . ( 62 ) 


தேயு முடம்பு மிட 

நாறும் செற்பலை முலை 
பேயருவருக்கும் தாயுங் கண்டா 

லுத்துவிழா சற்றே வயறுதான் ஒழுகும் 


1 . பாலகன் பவளவாயிற் பனியென வேர்க்கும் மூக்கு 

ஆலகண் வளையமாகு மடிக்கடி வயிறு போகும் 
காலது பின்னிக்கொள்ளுங் கதறியே யலறிச் சீறும் 
சீலமாய் விழித்துத் தாவுந் தீதவெளெடுத்ததாலே ” , 

(பாலவாகடம் , ) 
2. யக்ஷிணி என்னும் பேய் தாக்குவதாலாகும் கோளாறு எச்சி 
தோஷம் எனப்படுகிறது . இதுவே எட்சி தோஷம், யக்ஷி தோஷம் , யக்ஷிணி 
தோஷம் என்றும் கூறப்படும் . 


104 


- 


1 


( 63 ) 


பாயும் புலிபோல் பதறியழும் 

பலரை ( க் ) கண்டால் பார்த்திருக்கும் 
பாயுமுடை யொன்றா னரிய 

பாகா எச்சி தோஷமிதே . 
சிவ்வகை உள்ளியின் போயிருந்த 

தோர் கொம்பி லேறில் 
அவ்வகை குணங்கள் கண்டால் 

அண்ணனைக் கதிகமாகும் 
வகைக் கெல்லாம் வந்து முறை 

முறையாக பார்க்கில் 
வேல்வினை பாலன் சீவன் 

விடுத் தின்ன மருந்து செத்தே . 


( 64 ) 


செங்கிரந்தி 


பிள்ளை பிறந்தவுடனே அழுதும் 

பின்னே மிடறுந்தனைக் கட்டி 
மெள்ளப் புண்குரல் போன்று 

விடமை மலமும் வயிறூதி 
துள்ளி ( க் ) கைகால் அசைவற்று 

அம்மி கிடக்கும் மெய்யசைந்து 
கள்ளமான செங்கிரந்தி இது 

தானென்று கண்டு கொள்ளே . ” 


( 65 ) 


1 . 


தேயுமுடம்பு மிக நாறும் செவ்வன முலைப்பால் மறந்திருக்கும் 
தாயைக் கண்டா லொவ்வாது சற்றே வயிறு போஞ்சுரமாம் 
பாயும் புலிபோல் பதறியழும் பாலரைக் கண்டால் பார்த்திருக்கும் 
பாயும் விடையோன் தானறியப் பகராய் எட்சித் தோஷமிதே. 

( பாலவாகடம் .) 


2 . 


" பிள்ளை பிறந்தவுடனழுது பிறகு மிடறு தனைக் கட்டி 
மெள்ளப் பூனைக்குரல் போன்று விடாமனீர் மலம் வயிறூதித் 
தள்ளிக் கைகால் சிவப்பேறச் சும்மா கிடக்குமே தென்னில் 
கள்ளமான செங்கிரந்தி கருத்தா யதனைக் கண்டுகொள்ளே . ) 

( பாலவாகடம் ) 


105 - 


கருங்கிரந்தி 
முழங்க அழுதுமுலை உண்ணாது மூறி முறையும் உடல் 

[ வெதும்பும் 
குணங் கொண்டிருகாது பாச்சியுண்டாய் குணமாம் 
மருங்கி யிருமல் கக்கு அதிகமாக வயிறு ஊதும் 
புழுங்குங்கரிய கருங்கிரந்தி பொல்லாததுவும் 

( பொல்லாதே . ( 66 ) 


கட்டு மலை வாதம் 
கட்டுமலைவாதம் கண்ணை நாக்கைப் புருவத்தை கால்கை 

[ நெறித்து 
மெலிக்குமிது விண்ணைப் பார்க்குங் குடலிரையும் 
விட்டுவிட்டு வலிப்பெய்தும் உண்ணுமுலையை யுலகாது 

[ ஓடுங்காதுடலும் மஞ்சணிக்கும் நண்ணுங் 
கட்டுமலை வாத மிதுதானென்று நயந்தறியே . ( 67 ) 


மாந்தம் 
மாதாவயற்றில் மந்தமூலைப்பாலே அருந்திவரும் மாந்தம் 
சூதாமாம்பை தேங்கிளநீர் சுரபி மாங்கிஷிகிளி 

[ யிறைச்சி 
4 பேதா மவரை துவரை கட ( லை ) பேசுமொச்சை 

[ பளிமாங்கொட்டை 
மாதாகொள்ளில் பிள்ளைக்கு வரும் கணமாந்தம் 

( தப்பாதே . ( 68 ) 
1 . முழிக்கும் முலையுண்ணாது * என்னும் சொற்கள் . இந்நூலுக்கு 
மூவமான எட்டுப் பிரதியில் செய்யுளின் மூன்றாமடியின் முதற்பகுதியாகத் 
தவறுதலாகச் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
2 , “ முழுங்கவழுது முலையுண்ணா மூர்ச்சையாகு முடல்வெதும்பும் 

கொழுங்கண் திறவாய் வாட்சி கொண்டே யதரங் கறுப்பேறும் 
அழுங்கி யலருங்குரல் கம்முமதிகமாய் வயிறூதும் 
புழுங்கும் வலிக்கும் கருங்கிரந்தி பொல்லாதெனவும் புகன்றனரே 

( பாலவாகடம் ) . 
3. மாமிசங்கனிகவிச்சு ( பாலவாகட பாடம் . ) 
4. பேதாமலைத்துவரை ( பாலவாகட பாடம் ) 
5. புளியங்கொட்டை ( பாலவாகட பாடம் . ) 
14 


106 


அவபத்தியம் ( மாந்தத்தில் ) 


அன்னப்பால் மலக்கட்டாகி அதுஉடல் கனத்துத் 

[ தோன்றும் 
தின்னத்தால் வாயுபண்டம் தின்னால் மாந்தம் 
பின்னத்தானம் கூச்சிட்டு வெள்ளை வெதுப்புக் காணும் 
மின்னொத்த விழியாய் கேளாய் மிகுந்திடும் கழிச்சல் 

( தானே . ( 69 ) 


அன்னமே பாலும் நெய்யும் பல்பழகும் வித்தும் 
பின்னையும் பயறு தேங்காய் பெரியதோர் தேலிப் 

[ பழமும் 
தின்னிடில் கால்குளு( ளிர்ந்து ) தீயென வெதும்புமாகி 
லொன்றல்லாத் தள்ளை காமமுயர்ந்து நீர் அறிந்து 

( கொள்ளே . ( 70 ) 


* 


மாந்தத்தின் குணமே கேளீர் வயிறுபோம் வெப்புநாறும் 
சோர்ந்து கால்குளு( ளிர் ) ந்து காணும் தோகையே 

( முலை யுண்ணாது 
வாந்தியும் மிகவே பண்ணும் வாயுவே உலர்ந்து காயும் ( ? ) 
மாந்தியே மயக்கமுண்டாம் மாந்தத்தின் குணம் 

( தென்றே . - ( 71 ) 


1. மற்ற நோய்களுக்கெல்லாம் இல்லாமல் இங்கே மாந்தத்திற்கு 
மாத்திரம் அவபத்தியம் கூறும் காரணம் யோசிக்கவேண்டிய விஷயம் . 


2. “ அன்னமும் பாலு நெய்யு மழகிய பழமும் தேங்காய் 

பின்னையும் கடலை வெல்லம் பெரியதோர் கதலிப்பண்டும் 
தின்னுமோர் காலந் தன்னில் தீயென வெதும்புமாகில் 
என்று பிள்ளைக்குத்தானு வந்துமே மாந்தமுண்டாம் 

( பாலவாகடம் .) 


3. கை கால் குளிர்ந்து தோகையே ” ( பாலவாகட பாடம் . ) 


107 


பொர மாந்தம் 
வாயுடன் நெஞ்சு வெந்து வயிறது காயுமாகில் 

சாயவே உடம்பு சேர் நன் சடுதியில் பொருமியூதும் 
காயமும் வாடித்தானும் கண்களும் மலர்ந்து மூடும் 
மாயம் பொரமாந்தமென்று வகுத்தனரென்று 

( தானே . ( 72 ) 
தக்க நென்றியவேதான் ( ? ) சங்கரசீதம் தோன்றில் 

கண்ணிலே நீர்முட்டிய சுரங்கன தாது 
மெய்க்க வெலந்து ( ? ) கூடி யொன்றதா இருக்குமாகில் 
சிக்கென வகைகள் தன்னை தெளியவே விளம்ப 

[ லாமே . ( 73 ) 
பொருமுங்கழியும் புரண்டு வலியுண்டாம் 

மருவுமுலை யுண்ண மயங்கும் 
பொருமி சர்த்தி செய்யும் கண்குழிந்தான் நயங்கியே 

[ யுழன்று 
மெத்தயிறும் பொரமாந்த மென்றே . 

(74 ) 


3 


ஏற்றே தீர்ந்து மிக்கக் கழியுமிடை 

யிடை சுரந்தான் தோன்றும் 
தோத்த முடலைத்தானும் முறுக்கி 

தோன்றும் முதுகு உடம்பெல்லாம் 


1 . 


" வயிறது கழிச்சலாகும் ” (பாலவாகடம் ) 
பொரமாந்தமென்பது பாலவாகடத்தில் போர்மாந்தம் எனப்படு 


2 . 


கிறது . 


3. போர்மாந்த குணங்களையும் அறற்கான மருந்துகளையும் பற்றி 
56 - ம் பக்கம் பார்க்கவும் . 

4. " ஏற்றே தீர்ந்து என்னும் செய்யுள் ( போர்மாந்த ) பொரமாந்தத் 
தைப் பற்றியது ; பாலவாகடத்திலும் அவ்விதமே இருக்கிறது . ஆனால் ஓலைப் 
பிரதியைப் பார்த்து எழுதிய கையெழுத்துப் பிரதியில் இச்செய்யுள் பால் 
மாந்தத்தின் கீழ்சேர்க்கப்பட்டிருக்கிறது ; அது தவறு என்று தெரிகிறது . 
இதன் பாலவாகட பாடம் பின்வருமாறு : 

“ எற்றே யிருந்து மிகக் கழியுமிடையிற் சுரமுந்தான் தோன்றும் 
தோற்றுமுடலைத் தானுருக்கும் தோன்றும் விலாவு முதுகெலும்பும் 
வேற்றோருடலாய்ச் சர்த்தியுண்டாம் மிகுந்த மலமுமே யொழிக்கும் 
கூற்றனாசம் போர்மாந்தக் குண்மாஞ்சுதற்குப் பொல்லாதே . 


மின் மலத்தோடு மிசி 
) 

108 
வேத்துக் குடலாய் சக்தி கெட்மிக 
கூத்தாகிய பொரமாந்தம் மிக்க 

சொல்லும் மறவும் பொல்லாதே . 


( 75 ) 


பால் மாந்தம் 


பாலது கழியும் பாலது எடுக்கும் 

பரிதபித்திடும் உடம்பு பலவிதமாய் 
சாலவே சுரங்கால் 

வெதும்பில் குளிரும் 
தலை எடுக்காமல் மந்திக்கும் இதற்கு 

மருந்து பொடுதலையின் காய் வறுத்துக் 
கோலமாய் வசம்புள்ளி பிந்துமரிசி 

கொஞ்சம் கொடுத்திட குணமாமே . 


( 76 ) 


1. பாலமாந்த மென்பதை பால்மார் தமென்று இங்கு தவறுதலாய் 
குறிப்பிட்டிருப்பதாகத் தோன்றுகிறது . பால வாகடத்திலும் பால்மாந்த 
மென்றே காணப்படுகிறது . இதற்கு பாலவாகட பாடம் வருமாறு : 


பாலதைக் கழியும் பாலதை யெடுக்கும் 

பரிதவித்திடும் பலவிதமாய்ச் 
சாலவே கரங்கால் வெதும்பிடுங் குளிருந்தலை 

யெடுத்திராமலே மயங்கும் 
சீலமாய்த் தாயார் லங்கனமிருந்து திகழ் 

பொடுதலையின் காய் வறுத்துக் 
கோலவிந்துப்பு வசம்புள்ளி மிளகு 

கொள் சமன் கொடுத்திடக் குணமே . 


109 


நீர் மாந்தம் 


தலையது நோவாய் முகமது மினுங்கும் 

தவிக்கவே மலம் சிறுத்திட்டு 
முலையது முகவாதுமெல்லாம் பிணம் 

போல மூத்திரங் குறுக்கிடுந்தீங்கு 
மலைமருந்து உள்ளிமூக்கறட்டை 

வளங்குஞ் சாரொவ்வொன்று ஒன்றாகும் 
இலங்குறா மணக்கெண்ணை ( ணெ )யின் சரி 

எறித்திடத் தீரும் நீர் மாந்த மதுவே . 


(77) 


இருமுகல்வால் நீர் துளியும் இடையிடை சுரந்தோன்றும் 
பொருமி வயிறும் இரைச்சலுமாய் போதப்பல 

( வண்ணந்தான் கழிந்து 
சொருகுமுடல் மெலிந்து மிகச் சொருங்கண்மூடி 
இருமுமே நீர்கண மாந்தமென்று மறிந்து பார் 

( சத்தியமே . (78 ) 


( 


பால 


1. இந்தச் செய்யுளின் பாடம் வாகடத்தில் பின்வருமாறு ; 
இச்செய்யுள் அங்கு இரண்டாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது 


லையது நோவாய் முகமது மினுக்குந் 

தக்கவே மலஞ்சிறுத்திட்டு 
முலையது முகவாதுடம்பெலாங் குளிர்ந்து 

மூத்திரம் குறிகடுத்திறங்கும் . " 
மலைமருந் தீர உள்ளி மூக்கரட்டை 

வயங்குசா சொவ்வொன்றோ ருழக்காய்க் 
குலவிளக்கெண்ணெய் தனிலெரித்தருந்தக் 

கொட்டுநீர் மாந்தமுங்குணமே , 


110 


செரியா மாந்தம் 


மிக்க வெதும்பும் தலைவலியும் மிகவும் வயிறுதான் கழியும் 
மைக்கலந்தான் கரைந்தேன் வயிறுபொருமும் 

[ நொந்து அழும் 
பந்தம் படும் துயர் சோருங்கீரைத்தண்டது போல் 
சிக்கென்றினகுகள் முலைதானே செரியாமாந்த 

மிதே . ( 79) 


1 


கட்டு மாந்தம் 


கொட்டாவி தலைநோயும் மலம் போகாமல் 

கூறி நரைவிட்டொரு நாளினாக்கவிஞர் ( ? ) 
கொட்டாலு முடலெங்கும் அனல்போல 

காயும் தூக்கமதுபோலிருந்து சேர்ந்து மாந்தி 
பட்டாவி வயிறுமிகக் கழிந்தடங்கும் 

பலநாளுமிப்படியே மலச்சிக்குண்டாம் 
மட்டாருங்குழல் மடவாய் கட்டுமாந்தம் வகையறியும் 
வாகடநால் ஓதுவோர்க்கே . 

( 80 ) 


5 


1. மிக்க காய்ச்சல் தலைவலித்தல் மிகவே வயிறு நொந்தழுதல் 

தக்க மலமாக்கரைத்தாற் போல் சாலக்கழிதல் கண்ணரைக்கண் 
தொக்க பக்கந் தான் படுத்துச்சேர்தல் கீரைத்தண்டது போல் 
சிக்கென்றிலங்கு முகமாதே செரியாமாந்த குணமிதுவே . " 

( பாலவாகடம் ). 


2 . 


கட்டுமாந்த பரிகாரமுறைகள் ஐந்து இடங்களில் கூறப்பட்டுள்ளன . 


3 . 


16 


குறுவேர்வை வயிற்றுவலி குடலிரைச்சல் 


பாலவாகட பாடம் ) 


4 . 


பட்டாலே வயிறு. மிகக் கழிந்திடாமல் " (பாலவாகடம் ). 


5 . 


" வாகட நூல் வல்லீர்தானே . " ( பால வாகடம் . ) 


111 


தலை மாந்தம் 
அகடது பெக்கவாதி அதிகமாம் சுரமும் தொத்தி 

முகடது கலையே பாகை முறிகொட்டாவி யுண்டாய் 
விகடமாய் வலிப்பெடுக்கும் விரைவிறைத்திருக்கும் 

[ வேற்கும் 
துகடிலாமின்னே இதுதான் தலைமாந்த மென்ன 

லாமே . ( 81 ) 
தலையும் கனத்து உடம்பூதி 

சரீரத்தினிலே வலியுமுண்டாம் 
குலையும் வலித்துத் துள்ளி விழும் குளிரும் 

சோர்ந்து வேர்த்துவிடும் 
3 சீலையும் புருவந்தலை நீராய் 

சேட்டை மிகவே வலியுண்டாம் 
மலையினுயர்ந்த தனத்தாளேவாதைப் 
படுத்தும் தலைமாந்தம் . 

( 82 ) 


விஷ மாந்தம் 
சிறியவன் வயிறுமேலாய்ச் சினத்திடு 

முருட்டிப் பார்க்கும் 
கரியுடனுபைய தாயாரங்கய 

நிற்றோங்கா தொன்றும் ( ? ) 


1. கூட்டுச் சந்துக்கள் தலைவலி வேர்வை கொட்டாவி 

சாட்டியத்தொடு தலைகனங் குலைவலி சலம்போல் 
ஆட்டமில்லாது குளிர்சுரமதிக மெய்யூதற் 

காட்டினால் தலைமாந்த மென்றதை யறி மாதே . 
( இது தலைமாந்தத்தைப் பற்றி பாலவாகடத்திலுள்ள மற்றொரு வகைக் 
குறிகள் கூறும் செய்யுள் .) 

2 . குளிருஞ்சுரமும் வேர்வை விடும் " (பால வாகடம் ) 

3 . " சிலையின் புருவத்தலை நிமிராசேட்ன மிகவே செய்விக்கும் 
( பாலவாகடம் .) 
4. இதற்கு பாலவாகட பாடம் பின்வருமாறு : 
சிறியவன் வயிறிரைந்து சினத்திடு முருட்டிப் பார்க்கும் 
கருவுடன் பெற்றதாயார் கையினிற்றங்காப் பிள்ளை 
அறிவுள மேனிவாடி அரைக்கும்கீழ் குளிர்ந் திருக்கும் 
வெறியென வெருவும் எவர்க்கும் விஷமுள மாந் தந்தானே . " 


டை 


112 


அறின்போ மென்னச் சொருமறை 

யிறக்கீழ் குளுந்திருக்கும் ( ?) 
வெறியென விளக்குமாகில் 
பிஷமுள்ள மாந்தந்தானே .. 

( 83 ) 
வாந்தியும் வயிறும் போகும் வாகுசேர் விழியும் பொருமும் 
மாந்தியே சோர்ந்து வீழ்ந்து வயிற்றிலே வலியுண் 

[ டாகும் 
சோர்ந்திடும் மலமும்தானும் சிக்கியே வயிறுபோகு 
மாய்ந்திடும் நூல்வல்லோர்களது விஷமாந்தந் 

( தானே . ( 84 ) 


வறள் மாந்தம் 
தோலும் திரங்கி யுடல் வெளுத்து 

சுழலும் மயக்கமுண்டாகும் 
பாலுமருந்து மெய்யிளைக்கும் 

பார்க்கும்போது பல குணமாம் 
* காலுங் கையுந்தான் வீங்கி 

கடுப்பும் வலியும் காண்பித்து 
வாலர்தம்மை யுருவழிக்கும் வறள் 

மாந்தத்தின் வகைதானே . 


( 85) 


ஊது மாந்தம் 
உடலெல்லா மூதிகாணும் வாந்தியும் கழிச்சலுமுண்டாம் 
குடலெல்லாம் இரைச்சலாகிக் கூப்பிடும் சமுத்திரம் 

( போல 
துடியெல்லாம் வலிக்கு மிக்க சுரமுடன் கடுப்புமாகு 
மடவினா லூதுமாந்த மதுசெய்யுங் குணங்கள் 

[ காணே . ( 86 ) 


5 


1. சேர்ந்திடு மலமுந்தானுஞ் சிக்கியே ( பாலவாகட பாடம் ). 
2 . “ பாலுமெடுக்கு மெய்யிளைக்கும் ” ( பாலவாகடம் ) . 
3 . காலுங் கையுந்தான் வற்றி ( பாலவாகடம் ). 
4 . ( வாள்மாந்தத்தின் குணமிதுவே . ” ( பாலவாகடம் ) . 
5 . " தொடையெலாம் வலிக்கும் ” ( பாலவாகட பாடம் . ) 


113 


மாந்த சன்னி 
பத்தியத் தாழ்வால் மந்தம் பகை செய்யும் 

முத்திய சுரமும் தாகமும் உதிர்ந்திடும் நாவில் முள்ளும் 
புத்தியும் கலங்கி கண்ணும் போதவே தாமுந் 

( தானே . ( 87 ) 
வலிப்பு மாந்தம் 
வயிறுகழியும் விதவிதமாய் மாரைவலிக்கும் பல்கிட்டும் 
பயறு கடித்தாப்போல் தந்தம் பதரிக்கடிக்கும் 

[ பசியெடுக்கும் 
கயிறு முறுக்கிவிட்டாப்போல் காலும் கைதானிழுக்கு 
மெயிறு திறக்கமாட்டாது இறங்காது அன்னம் 

( தண்ணீரே . ( 88 ) 
வலிப்பு சன்னி 
மாந்தமே கோபித்தக்கால் வயிறுபோம் உப்பிக்கொள்ளும் 
காந்தல் போல மேனிதானும் 

.....ச்சத்தி சலதோஷந் தன்னால் 
பையாவல குழலார்கள் 
பசியற வருந்து தன்னால் துய்யதோர் குரல் கேட்டு 
கண்களும் தோன்றுமென்றே . 

( 95 ). 


1. இப்பாட்டில் நான்காம் அடி விடப்பட்டிருக்கிறது . 

தந்தம் பற்றிக்கடிக்கும் இசிப்பெடுக்கும் " . ( பால வாகட பாடம் ). 
3. வலிப்பு சன்னியைப் பற்றிய விஷயமும் , வேறு விஷயங்களும் 
அடங்கிய ஓர் எடு மூலப்பிரதியில் தவறிவிட்டது . 

4 . பாலவாகடத்திலுள்ளபடி இச்செய்யுளில் முழுப்பாகமும் 
வருமாறு : 

ஐயது கூடிற்றென்றா லரிவையர் துயரந் தன்னால் 
செய்ய பற்புனலருந்திச் செறி சல தோஷந் தன்னால் 
பையா வல்குளாலும் பசியுடனிருந்தாலும் 
துய்யதோர் குழவிகட்குக் கணங்களுந் தோன்று மன்றே. 
இங்கு கண நோய்கள் என்பது ஆரம்பிக்கும் . 

5. இந்நூலுக்கு ஆதாரமான எட்டுப்பிரதியில் ஒரு காணப்பட 
வில்லை யாகையால் 89 - வது செய்யுளின் பிற்பாதியிலிருந்து 95 - வது 
செய்யுளின் முற்பாதி வரையிலுள்ள செய்யுட்கள் இங்கே விடப்பட்டுள்ளன . 

15 


114 


மாந்தமுதிர்ந்து விழிக்குங்கால் வயிறு 

நொந்து . நாக்கு வெந்து 
ஏந்து மெதிரே மூச்செறிந்து 

வெச்செனத்தீர் நிற்கும் ( ? ) 
. ( போந்த வுடம்பு பலவிதமாய்ப் 

பொறுத்துச் சுரமுண்டாம் ) 
காந்தண் மலர்போல கரமுடையீர் கணத்தின் 

வகை என்றுரையீரே . 
கணங்கள் செய்யுங் குணங்கள்தானும் 

கண்ணது வலியுமாகும் 
தணலெழ சுரமுந்தோன்றும் சரீரமும் 

வெளுத்து காணும் 
அனலெழ வாயுந் தோஷமாகுமாங் 

குணமு மென்றே . 


( 96 ) 


(97) 


4 


மகா சன்னி 
முகம் புறங்கால் புறங்கை மொத்தியே மினுமினுக்கும் 
நகம் விழி வெளிறிக் காணும் நஞ்சுண்டாப்போல் 

( மயங்கும் . 
மிகமிக வெதுப்புண்டாய் வெடித்து நாவுதடுபுண்ணாய் 
இகவறு வறுத்துமாகில் மகாசன்னி 

என்னலாமே . ( 98 ) 
1. எந்த வெதிரே மூச்செறிந்தும் இருமலிருமச் சந்திக்கும் ” ( பால 
வாகட பாடம் .) , 
2 : போந்த வுடம்பு.... 

........ 

என்னும் அடி எட்டுப் பிரதியில் 
காணவில்லை ; இது பாலவாகடத்திலிருந்து எடுத்துச் சேர்க்கப்பட்டிருக் 
றெது . 

3. இச்செய்யுளின் ஓரடி காணவில்லை . 

4. “ மகாகணம் ” என்று இருத்தல் வேண்டும் . 95 - ம் செய்யுள் முதல் 
கணநோய்கள் கூறப்படுவதால் மகாசன்னி என்று நடுவில் இருப்பது 
சரியாகத் தோன்றவில்லை . மேலும் பாலவாகடபாடத்தில் இச்செய்யுள் 
மகாகணம் என்பதையே குறிக்கிறது . அது வருமாறு : 
. " முகமும் புறங்காலும் கையும் மோதியே மினுமினுக்கும் 
நகை விழி வெளிறிக்காட்டும் நஞ்சுண்டாற்போல் மயக்கும் 
மிகமிக வெதுப்புமுண்டாய் வெடித்துநா உதடுபுண்ணாய்ச் 
சுகமிலா வருத்தந்தோன்றும் சொல் மகாகணத்தின் வாறே . ” 


115 


அந்தக கணம் 


உச்சி முலை தன்னை பத்தும் 

உடலெங்கும் வெதுப்புண்டாய் 
இச்சமாந்தால் தாங்க அத்தெயம் 

கண்டு வலுப்பெய்தும் 
பச்சைமஞ்சள் முறித்தாப்போல முக 

மிருக்கும் பாலாவேர் ( ? ) 
சத்தமாகும் அந்தக நேறாங் ( ?) 

கணமா மறிந்துரையே . 


1 


( 99 ) 


2 பொர கணம் 


கையுங்காலும் குளிர்ந்து காணும் 

கண்மலர வனியமாகும் 
குய்யவே கரமுந்தோன்றும் குடித்தபால் 

ச (ர் ) த்தி பண்ணும் 
துய்யவே திடுக்கிட்டெங்கும் சோர்ந்து 

தான் வயிறு போகும் 
பொய்யல்லக் கேளாயிந்தப் 

பொரகணத்தின் வாகுதானே . 


( 100 ) 


1 , உச்சிமுளை தனைப்பற்றி உடலெங்கும் வெதுப்புண்டாம் 

மிச்சமாக நா உலரும் விழிகளிரண்டும் வெளுப்பெய்தும் 
பச்சை மஞ்சளது போரூரிலே பசும் பொன்னிறமாய் முகமினுக்கும் 
அச்சம்புரியு முவையாளே அந்தக கணமென்றறிந்துரையே 

( பாலவாகட பாடம். ) 


2 . பாலவாகடத்தில் பேராமகணம் எனப்படுகிறது . அதிலுள்ள 
பாடம் பின்வருமாறு : 

கையுடன் கால் குளிர்ந்து கண்ணுமே வளையமாகும் 
குய்யவே காமுந்தோன்றும் குடித்தபால் சர்த்திபண்ணும் 
துய்யவே திடுக்கெட்டேங்கும் சோர்ந்து தான் வயிறுபோகும் 
பொய்யல்ல கேளாயிந்தப் பேராமகணத்தின் வாறே . 


116 


விஷ கணம் 


நெஞ்சுங் கொதிக்க விலாகொதிக்க 

நீராயந்த ( ? ) உடலெங்கும் 
வஞ்சமது வாயொரு வேளைவெந்தே 

சர்வாங்கமும் வெதும்பும் 
விஞ்சுமிருமல் வயிறிரையும் விட்டுத் 

திடமாய்த் திரும்பெடுக்கும் 
மஞ்சுநடையாய் இது விஷக்கணமா 

மென்று மருந்துரையே . 


( 101 ) 


கொதிப்புக் கணம் 


நெஞ்சுங்கொதிக்க விலாக்கொதிக்ச நேரே 

நெற்றி வலித்துவிடும் 
பஞ்சுபோல முகம் வெளுக்கும் பார்க்கும் 

போது பலவிதமாய் 
துஞ்சுவொண்ணா இருமல் வந்து துயரப் 

பட்டுத்தலை நோவாம் 
கொஞ்சுங் குரலுந்தான்கம்மி கொஞ்சஞ் 

சுரமுங் கோத்தமரும் . 


( 102 ) 


1. இவ்விஷகணம் என்பது பாலவாகடத்தில் வாட்கணம் எனப்படு 
றது ; இதைப்பற்றிய பாலவாகடச் செய்யுள் வருமாறு : 
4 நெஞ்சு துடிக்கும் புகைந் திருமும் நிறமும் வேறே நாகறுக்கும் 
வஞ்சமறவே ஒருவேளை வந்தே சரீரமெல்லாம் வெதும்பும் 
மிஞ்சுமிருமல் வயிற்றிரைச்சல் விட்டுத் திடமெய்துரும்பெடுக்கும் 
மஞ்சார் குழலாய் வரட்கணத்தின் வாகுமிதனை யறிவாயே . 


2. கொதிப்புக் கணமென்று தலையங்க மிருப்பினும் இங்குள்ள பாட்டில் 
அப்பெயரில்லை . ஆனால் பாலவாகட பாடம் பின் வருமாறு அதை விளங்கக் 
கூறுகிறது : -- 

நெஞ்சு கொதிக்கும் விலாக்கொதிக்கும் நேரே நெற்றிவேர்வை விடும் 
பஞ்சைப்போலக் கண்வெளுக்கும் பார்க்கும்போது , பலவிதமாய் 
துஞ்சொண்ணா இருமல் வந்து துயரப்பட்டுத் தலைநோவாம் 
கொஞ்சுங்குரலும் கம்மிவிடும் கொதிப்பு கணத்தின் குணமாமே . " 


117 


நீர்க் கணம் 


. 


1 


ருமும் மேல்மூச்சுண்டாகும் மிச்சக் 

கண்கடை நீராம் சொற் 
பெருகும் மூக்குதனில் புண்ணாய்ப் பொருந்துஞ் 

சுரமுந் தலைநோவாம் 
வருமே விலாப்பக்கம் சுழியவாங்கும் 

நயமுள்ளென் றறிந்து 
சேருந்தொண்டை விலாச்சிலுத் திருக்க இது 

நீர்க்கணமென்றறிந்து கொள்ளே . 


( 103 ) 


நீர்க்கணகுணமே கேளீர் நீரின் மேல் 

மனது வைக்கும் 
வேர்க்கும் கணமுகமே வேர்வையில் 

வெதுப்புத் தோன்றும் 
நாக்கும் வாய் வரண்டு காணும் நல்ல 

நீர் கழிச்சலுண்டாம் 
பார்க்கில் ஓர் நீர்கணத்தின் பற்பல 

குணங்கள் காணே . 


( 104 ) 


முகமும் புறங்கால் புறங்கையும் மெறவே ( ?) 

மினு மினுக்கும் 
தகமையும் தாகமுண்டாய் தண்ணீரே 

மிக குடிக்கும் 


1. இங்கு குறிப்பிட்டுள்ள செய்யுள் சில மாறுபாடுகளோடு நீர்க்கண 
மாந்தநோயைப் பற்றிய தாய் பாலவாகடத்தில் உள்ளது . 


2. நீர்க்கண குணமேகேளாய் நீர்வேட்கை யுடலிலன்றி 

வேர்க்குங் கைகால்கள் தம்மில் வெதுப்புறுங் கண்களாழும் 
நாக்கு வாய்வரண்டு புண்ணாம் நாவெடிப்புறு நீர்ப்பேதி 
பார்க்கிலோ நீர்க்கணத்தின் பற்பல குணங்கள் தாமே . ” 

( பாலவாகட பாடம் ) . 


கடுப்புமாகும் 

118 
மிகவே மயக்கமும் வெதுப்பு முண்டாய் 

வெடித்து நாவுந்தான் புண்ணாய் 
மகமேரொத்த தனத்தாளே வருநீர் 
கணத்தின் வகையாமே " . 

( 105 ) 
வரட் கணம் 
நெஞ்சுந்துடிக்கும் புகைந்து இருமும் நித்தியம் 

விடாத காய்ச்சலுண்டாம் 
மஞ்சணிக்கும் நாக்கறுக்கும் மங்காது 

தினவு முண்டாகும் 
மிஞ்சும்போது வலித்திரைக்கும் 

கனமூச் சறையும் 
பஞ்சுமேனாச்சி மாவா( ? ) கேள் பகரில் 
அதுதான் வரட்கணமே . 

( 106 ) - 

) 
அஸ்தியிற் சுரமுந்தோன்றும் அழன்று நீர்த்தாகமாகும் 

முற்றியே சிறுநீர்தானும் முறுக்கியே வெள்ளை காணும் 
வற்றிடும் சரீரமெங்கும் வரட்கண மென்று 

( சொல்லே . ( 107 ) 
நாக்கில் மஞ்சள் வெள்ளை முள்ளும் நடுவே 

வெடிப்பு முண்டாகும் 
பார்க்கப் பிள்ளையீடழியும் பருக்கு 

முடலும் எரித்துவிடும் 


1 ; “ முகமும் புறங்கால் புறங்கையுமோதி மினுமினுப்புண்டாகும் 

தகை சேர் மயக்கமுடல் சோர்வு தணியா வயிற்று நோயுண்டாம் 
மிகவே சோகம்வெதுப்புண்டாம் விட்டுவிட்டுச் சுரங்கரயும் 
மகமேரொத்த மனத்தாளே வருநீர்க்கணத்தின் வகையாமே . 

( பாலவாகட பரடம் ): 
2. வாட்கணத்தைப்பற்றிய பாலவாகடச் செய்யுள் விஷகணத்தைப் 
பற்றிய டிப்பணியில் எடுத்து எழுதப்பட்டுள்ளது . 101 - ம் பாட்டின் 
டிப்பணியைக் காண்க , இங்குள்ள வரட்கணக் குறிகளுக்கும் பாலவாகடத்தி 
லுள்ள குறிகளுக்கும் வேறுபாடு சிறிது இருப்பதையும் பார்க்கவும் . 

3. வெடிப்பு மூன்றாகும் . (பாலவாகடம் ) . 
4. பருக்காதுடலுமிளைத்து விடும் . (பாலவாகடம் ). 


119 


1 


மூக்கில் சளியும் இருமல் உண்டாய் முகமும் 

மஞ்சள் பூத்திருக்கும் 
தூக்கம் மிகவே மயக்கமுண்டாம் சொருகும் 

வரளின் கணமிதுவே . 


( 108 ) 


மூல கணம் 


சீதம் இரத்தந் தினம் ஆசனத்தின் கடுத்து மூக்கும் 
இது காய்ச்சல் வயிறிரைச்சல் அண்டாது தலை 

( நோவதிகமாய் 
பேதப்படவே முகமினுங்கும் சிவக்கும் கறுக்கும் 
பிதா மாதா இந்தக்கணம் செய்யும் மேலுண்மையே 

[ மூலக்கணமறியே . ( 109 ) 


உதிரமாய் வயிறுபோகும் வாந்தியும் சுரமுங்காணும் 

சதிரமெல்லாம் நடுங்கும் சந்துகால் வலியுமுண்டாம் 
உதிரவே சீதங்காணும் முக்கியே யடகள் தள்ளும் 

மதியுட னறியவல்ல வைத்திய ரென்னலாமே . ( 110 ) 


மந்தாரக் கணம் 


மந்தாரக் கணத்தின் வாறுவகை யறிந்தாரே கேளீர் 

முந்தியே கணமு மாந்தம் உதிரவே அசந்துகூடில் 
4சிந்தையில் சுரமயக்கம் திடுக்கிடும் சுவாஸம் வாங்கும் 
காந்தியே வயிறும் உப்பும் கணத்தின் மந்தார 

[ மாமே . ( 111 ) 


1. மூக்கிற்சளியு மிகுதலுடன் முகமும் ( பாலவாகடம் ) . 


2 . மூலகணத்தைப்பற்றிய பாலவாகடப்பாட்டு வருமாறு : 

சீதரத்தமுமே கழிந்து தினமுமாசனங் கடுத்துளையும் 
மீது காய்ச்சல் வயிற்றிரைச்சல் விடாத தலைநோயதிகமாம் 
காதப்படவே முகமினுக்கும் கறுக்குஞ்சிவக்கும் பலவிதமாய் 
ஓதுமுறுப்பு மிகத்தளரு முரைத்தோ மூலக்கணமென்றே . 
3 . மாத்த மோதியே இசைந்து கூடில் (பாலவாகட பாடம் ) . 


4 . 


“ சந்தியில் சுரமயக்கும் சார்ந்திடும் . ( பாலவாகடம் ) . 


. 


120 


முக்கு கணம் 
சோகமாய் நாக்கு வெந்து சுரமுடன் தலைகள் ( தலையும் ) 

( நாணி 
தாகமாய் வயிற்றில் தானும் தான் மிக கடுத் துரத்த 
மாகவே கழியும் பிள்ளை அதிகமாய் சீதம் வீழ 
தோகைநீ கேளாய் முக்குகணமென்று தொடுத்த 

[ வாறே . ( 112 ) 
கக்கும் முலையுண்ணாது காலுங்கையும் 

குளிர்ந் திருக்கும் 
" செரக்கும் (2) உடம்புதான் சோரும் சொரிந் 

தெம்பலத்தில் ரத்தம் விழும் ( ?) 
நிற்குங்கடுக்கும் ஆசன வாய் நெருப்புப் 

பட்டாப்போல் எரியும் 
முக்குங் கணத்தின் குணம் இதென்று 
மொழிந்தேன் இதனைப் பாரீரே . 

( 113 ) 


இரத்த கணம் 
பரீதமும் ரத்தமும் மிகப் பெருகும் திரும்பக் 

கெட்ட பால்போல 
போதங்கழியும் கருந்தண்ணீர் போலு 

மின்னே கழிந்துவரும் 
1 . இப்பாட்டிற்கு பாலவாகட பாடம் பின்வருமா 
" சோகமாய் நாக்கு வெந்து சுரமுடன் தலையுநாணித் 
தாகமாய் வயிற்றைப்பற்றித்தான் சீதம் ரத்தம் வீழும் 
மாகமாய் உறுப்பு தள்ளி மாறாட்ட லுடல் நடுக்கல் 
தோகையே கேளாய் முக்குகணமெனச் சொல்லுவாயே . 
2. “ சொக்குமுடலும் கண் சோரும் தொக்குமிணைக்கு முடல் கறுக் 
கும் " என்றவாறு பாலவாகடத்தில் இரண்டாமடியின் பாடம் . 

3. பாலவாகடத்தில் இச்செய்யுள் சில மாறுபாடுகளுடன் பொதுக் 
கணக்குறிகளுள் ஒன்றாகப் பின்வருமாறு காணப்படுகிறது : 

சீதாத்தமாய்க் கழியும் திரும்பக்கெட்ட பால்போலப் 
பேதக்கறித் தண்ணீர்துபோல் பின்னும் கழியும் வயிறுப்பும் 
ஏதங்கைகால் முகங்கருகி எரிந்து குளிர்ந்து வெதுப்புண்டாம் 
கோதை இருமலுண்டாகும் குறி தானறிவாய் கணங்கட்கே . 


121 


மெத்த முன்போல காலும் கையும் 

ஒருக்கால் வலியுண்டாம் 
கோதா யிந்தக்குணங்கண்டால் குணமாம் 

குணங்கள் . குறித்தறியே ( ? ) . 


( 114) 


இடைவிடா முக்கி முக்கி இருமலுங் கழிச்சலுண்டாய் 

அடைப்டா கழிச்சலாகி அடிக்கடி ரத்தங்காணும் 
துடைஇடை வலிக்கும் தாகம் சொல்லொண்ணா சுரமுங் 

[ காணும் 
தடைபடா வியாதி என்றும் சாற்றினார் முனிவர் 

( தானே . ( 115 ) 


ஆமக் கணம் 


சுழியப்பொருமும் வயிற்றெரியும் . 

சுவாசம் மிகவுண்டாகும் 
கழுத்தை நாணிக்காலும் குளிர்ந்து 

கண்ணும் மூக்கும் அழியாது 
அழுத்தமாம் சுரந்தோன்றும் மலர்ந்து 

சீறி திக்கென்று 
சுழிக்குமாம் கணமென்றும் சொன்னார் 

முனிவர் சொன்னாரே . 


( 116 ) 


1 . சுரமுங் காயும் என்கிற சிறு பாடபேதத்தைத் தவிர பால 
வாகட பாட்டிற்கும் இப்பாட்டிற்கும் பேதமில்லை . 


2. 


சுழிக்கும் பொருமும் வயிறிழியும் சுவாசமிகவு முண்டாகும் 
கழுத்தை நாணிக் கால்குளிர்ந்து கண்ணை மூடி விழியாது 
அழுத்தமான சுரந்தோன்று மயர்ந்து சீறித் திடுக்கென்னும் 
சுழிக்கு மாமகணமென்று சொன்னாரானார் தோகைக்கே . 

( பாலலாகட பாடம் ) . 
16 


122 


எரி கணம் 


பாயில் கிடந்து தரையோடு பாலால் 

மோதும் உடம்பெரியும் 
வாயில் மூச்சுப் பிறந்து விடும் வாயா 

லெடுக்கும் வசிமளியும் 
நோயில் பட்டு மிகவழிக்கும் நோக்கும் 

கீழாய் முகம் சாய்க்கும் 
தாயே அறிய வயித்தியருக்கும் 

சாற்றுகிறேன் எரிகணமே . 


( 117 ) 


117 ) 


சுழல் கணம் 


சொல்லில் சுழியவே சுவாசம் 

வாங்கும் 
நளிருடன் சுரமும் தோன்றும் நயனம் 

பஞ்சடைந்து காணும் 
தெளிவுளன் சற்றும் தோற்றும் திகைக்க 

நெஞ்சிரைப்பு மாகும் 
குழலிக் கண்ணுச்சிதாழி குணமிது 

வறிந்து சொல்லே . 


( 118 ) 


1. பாயில் கிடக்க ஓடாது பதைத்தே எரிவுமிகவுண்டாம் 

வாயில் மூச்சுப் பறிந்து விடும் வாச உமிழ்நீர் வடிந்து விழும் 
நோயில்பட்டு மிக அழுமே நோக்கும்கீழே முகஞ்சாய்க்கும் 
ஆயுள்வேத வைத்தியருக் கறைந்தோமி துவே ஏரிகண்மே . 

( பாலவாகட பாடம் ) . 


2. பரலவாகடத்திலுள்ளபடி சுழல்கணம் என்று ஒருநோய் கிடை . 
யாது . 

“ சொல்லில் சுழியவே என்கிற செய்யுள் சில மாறுபாடுகளுடன் 
கழிக்கணம் என்பதைப்பற்றி அதில் பின் வருமாறு காணப்படுகிறது : 
* சுழியெனுங் கணமே சொல்லின்சுழியவே சுவாசம் வாக்கும் 
நளிருடன் சுரமுந்தோன்றும் நயனம் பஞ்சடைந்து காணும் 
தெளிவுடன் சந்துநொந்து திகைக்க நெஞ்செரிப்பு காணும் 
குழியுமே யுச்சிதாழிற் குணமிஃதறிந்து சொல்லே . 


123 . 


சுழிக்கணம் 
பால்முலையாய் நீகேளாய் மண்ணில் பிறந்த பாலகருக்கும் 
ஈரல் வெந்து சுழிகணமாய் இருமலுண்டாம் வாய் 

( இனிப்பாம் 
நாறவம் போலத்து வண்டு நாசி இரண்டும் எடுத்தெரியும் 

( 119 ) 
பாரிலுள்ள பாலகருக்குப் பரிந்தே இதனைப் பாரீரே 

மாரிலே சுழியவாங்கும் வாயினால் நுரையும் கோழை 
சேரிலே பிள்ளைவாந்தி செய்யும் கழியும் காயும் 
பாரிலுள்ள பாலகருக்குப் பாரீர் இதனைப் 

( பாரீரே . ( 120 ) 


மின்னே கேளாய் சுழிகணந்தான் 

மேல் சுவாசம் மேலு முண்டாய் 
பின்னே மார்பு முகம் நரம்பும் 

புடைத்துக் காணும் உண்மையிது 
சொன்னோம் வயிறுமீரல் நெஞ்சுக் 

தோன்று மதரமிவை வெந்து 
அன்ன முலையும் குடியாமல் 

மலத்தி ( ? ) குடிக்கும் அறிவாயே . 


( 121 ) 


பால் முலையாய் " என்னும் பாட்டுக்கு நான்காம் அடி காணப் 
பட வில்லை . இந்தச் செய்யுளும் , அடுத்துள்ள பாரிலுள்ள என்னும் செய் 
யுளும் பாலவாகடத்தில் காணவில்லை . 

பாரிலுள்ள 

பாலகருக்குப் 
பரிந்தே என்பது கூட அச்செய்யுளின் முதலடியாகத் தோன்றவில்லை . 


2. மின்னே கேளாய் சுழிகணந்தான் 

மேவும் வாந்தி யிருமலுண்டாம் 
பொன்னே முகமு மார்பு கண்டம் 

புடத்துக் காணு முண்மை யிது 
சொன்னோம் வயிறுமீரல் நெஞ்சு 

தொண்டை நாவுமிவை வெந்து 
அன்னை முலைப்பால் குடியாம 

லலறியழுமீ தறிவாயே . 11 


( பாலவாகடம் .) 


124 


தோஷ கணம் 
தாகமுங் கழிச்சலுண்டாய் தலையது சுழலுமுண்டாய் 

வேகமாய் சுரமும் சற்றே விட்டு விட்டெனவே காயும் 
வாகுசேர் கண்ணுந்தாழ்ந்து வாயுந்தா னுலர்ந்து காணும் 
சோகமும் வயிற்றில் நோவாய் சேர்ந்து கைகால் 

( தண்ணீரே . 

( 122 ) 


கண சன்னி 2 


கண் மூடினாப் போல தன் கழிந்து கைகால் குளு( ளிர் ) ந்து 

மனமிதில் மனிதர்காண மாய்ந்துபேய் சோர்ந்துமீது 
குளு( ளிர் ) ந்து தூயஞ் சொல்லேயழுது இன்னும் 
விண்மீதிலேகு மென்று விரைந்துமே முனிவர் 

( சொன்னார் . ( 123 ) 


2 


அக்கர குணம் 
தலையும் வலிக்கும் தாகமுண்டாம் 

தாதுமிகவும் துடித்து நிற்கும் 
குறலையம் வெந்து நா வெந்து 

குந்தூதிதான் வரும் பின்னை 


பாவ 


1. தோஷ்கணம் ” என்பதன் குறிகுணம் முதலிய விவரம் 
வாகட நூலில் காணப்படவில்லை . 

2 . கண் சன்னி ( அல்லது கண சன்னி ) என்றொரு நோய் பால 
வாகடாதி நூலில் காணப்படவில்லை . 

ஆனால் அந்நூலில் அசாத்திய குறி 
குணம் என்கிற தலையங்கத்தின் கீழ் இச் செய்யுள் பின்வருமாறுள்ளது : 

கண்ணையு மூடிக்கொண்டு கழிந்து கைகால் குளிர்ந்து 
மண்மீதில் மனிதர்காண மயக்கமாய்ச் சோர்ந்து வீழ்ந்து 
கண்மீது பெற்ற தாயார் சாலவு மழவே பிள்ளை 
விண்மீதி லேகுமென்று விரைந்துமே முனியுரைத்தார் , 
3. அக்கரம் என்பதே அச்சாம் என்றும் வழங்கப்படும் , அச்சர 
மென்றொரு நோயுண்டு அஃதக்கரமும் என்று கூறி , இங்குள்ள பாட்டும் 
பாலவாகடத்தில் பின்வரும் வகையில் காணப்படுகிறது : 

தலையில் வலியுந் தானுண்டாம் தாதுமிகவும் துடித்து நிற்கும் 
குலையும் வெந்து காவெந்து குளிர்ந்து தானே வரும்பிள்ளை 
கலையும் பொசியு நாவெளுத்துக் கலங்கிக் கண்டந்தான் வெந்து 
மலையின் மிளகு கொளவொண்ணா வகுத்துச் சொன்னோமக்கமே . 


125 


கலையும் பேசிய நா 

வெளுத்து வந்து 
மலையில் மிளகுகொள்ள வொண்ணா 

வகுத்தே சொன்னோம் தூக்காமே . 


( 124 ) 


குன்றீரற் குணம் 


உந்தி தலைபத்தி ஈரல் முன்னளவும் பின்னளவும் 

புண்ணா பொருக்காலே சுவாசந்தா னுண்டாம் 
வந்து அறம் பூசிப்போல காய்ந்து மார்க்கமாய் 

திண்டு முண்டாய் வருத்த மாகும் 
இந்தவகை தன்னைக் குன்றி பகர்ந்தா னென்றே 

உய்ப்புவாகல் அறியாதார் கணத்தின் பேதம் 
கொந்துலவும் குழலும் வாயிதனையே ஆரய்ந்து கொண்டு 
படனம் கொடுத்தார் குணமாமே ( ? ) 

( 125 ) 


என்று பிழைபட 


1 . அக்கரமே என்னும் சொல் தூக்காமே 
எழுதப்பட்டிருப்பதாகத் தெரிகிறது , 


22 


2. குன்றீரற் சுரமென்பது 

கணச்சுரம் 

என்று பாலவாகடத்தில் 
... றப்பட்டிருக்கிறது . அதிலுள்ள செய்யுள் பின்வருமாறு : 


--- 


உந்திதனைப்பற்றி யீரலளவும் புண்ணாய் 

ஒருக்காலே சுவாசந்தானுண்டா மிக்க 
வந்தசுரம் பூசினாற்போலே காய்ந்து வருத்தமாய் 

திட்டு முட்டாய் மயக்கங்காணும் 
இந்தவகை கணக்காய்ச்சலென்றே நாளு 

மியம்புவார் புவிமீது நூல்வல்லோர்கள் 
சுந் தரியா ளுமைப்பாகன் முனிக்குச் சொன்ன 

சூட்சமமிது தானறிலீ ருண்மை தானே. 


126 


1 அக்ஷரக் குணம் 
மூக்குநீர் பாய்ச்ச லாகும் 

முகம் மிக வெளிறிப் போகும் 
நாக்குமே வெளுத்து ” மூக்கும் 

நாவில் வாயாவி தோன்றும் 
தூக்கமும் சுரமும் அழுத்தும் 

துணுக்கெனத் தண்ணீர் வாங்கும் 
- தீர்க்கமாய் குண மிகுத்தால் 

சிறந்த அக்ஷரமுமாமே . 


( 126 ) 


5 


குண்டி அக்ஷரம் 
அக்ஷர குணமே கேளீர் அரைக்கு மேற் சுரங்கள் காணும் 
அக்ஷம் போலவெளரும் ரோகம் மஞ்சள் நீளச்சிறுநீர் 

( போகு 
மெச்சவாயிற் சுரக்கெனும் இளைத்து உடம்பு கடுப்பாகும் 
கொச்சைக் குரலும் கடுப்பெய்து குண்டி அக்ஷரக் 

[ குணமாமேமே . ( 127 ) 
பது 

காமாலை 
ஊதுகாமாலைக் குணமே கேளீர் ஊதிமுகமும் காலதைக்கும் 

பாதிச்சாமம் பசி எடுக்கும் பசித்தவுடனே மந்திக்கும் 
சீதமும் சிறுத்துவயிறு விடும்சிந்தை மயக்க முண்டாகும் 
கோதும் அடைத்து பயமாகும் காமாலை ஊது .. 

( குணமாமே . 

( 128 ) 


ஊள 


1. இது பாலவாகடத்தில் உள் அச்சரம் என்று குறிக்கப்பட்டுள்ளது . 
இதற்கு முன்பே 124 - ம் பாட்டில் அச்சரம் ( அக்ஷரம் ) என்பது கூறப்பட் 
டிருப்பதால் இங்கு உள்ளச்சரம் என்றிருத்தல் தான் சரியென்று தோன்று 
கிறது . 

2 . " பூக்கும் நாபி வாயாவி ( பாலவாகடம் ) . 
3 . சுரமும் மெத்தத் துணுக்கென ” ( பாலவாகடம் ) . 

4 . தீர்க்கவிக் குணங்கள் கண்டால் திகழுள்ளச்சரமுமாமே . ” 
( பாலவாகடம் ). 

5 . " மச்சம்போல வெளுத்துடல் " (பாலவாகடம் ) . 

6 . காது மடைக்குமிளைப்புண்டாங் காமாலை யூதற் குணமிதுவே . 
( பாலவாகடம் . ) 


127 


மஞ்சள் காமாலை 


குண்டி.யக்ஷர மிகுந்தால் குளுப் 

பையாய் காலம் அடங்கும் ( ? ) 
வெண்டி யெச்சீர்த்தவதும் ( ? ) 

வெதுப்பு மேல் விலாவில் தோன்றும் 
மண்டையில் மலமுசிக்கி ( ? ) 

பசு மஞ்சள் சிறு நீராகும் 
கண்டிடா கண் வெளுக்கும் 

மஞ்சள் காமாலையாமே . 


( 129 ) 


2 கீரி நோய் 


மஞ்சியினம் கலைதானும் ( ? ) மருவிடும் பால் பாலாக 
மிஞ்சியே வயிற்றிற் பூச்சி மேனியும் மலைத்து 

[ காட்டும் ( 2) 
நெஞ்சோடு விலாவில் திட்டில் தெரிகெடப் பேசுமாகில் ( ? ) 
எஞ்சவே கீரிநோவென்று அறிவுள்ளோர் அறிந்து 

[ பாரே . ( 130 ) 


1 . 


" குண்டியக்கா மிகுந்தால் குளுப்பையாய் முகங்கால் வீங்கும் 
விண்டிட ரத்தம் வற்றும் வெதுப்பு மேல் விலாவில் தோன்றும் 
பண்டியின் மலமுஞ்சிக்கிப் பசுமஞ்சட் சிறு நீராகும் 
கண்டியாய்க் கண்வெளுக்கு மஞ்சட் காமாலையாமே . ” 

( பாலவாகடம் . ) 


2 . கீரி என்பது ஒருவகை குடற் புழு. இவ்விஷயமான பாட்டு பால 
வாகடத்தில் பின்வருமாறு 

மஞ்சடை மதலை தானு மருவிடும் பால் பாலாக 
மிஞ்சியே வயிற்றிற்பூச்சி மேனியு மிளைத்துக் காட்டும் 
நெஞ்சொடு விலாவிற்றட்டி நெறிகெட்டுப் பேசுமாகில் 
அஞ்சவே கீரிகோயென் றறிந்து கொள்ள ழகுமாதே , 


128 


ஆமக்கழிச்சல் 


உண்டால் எதிரெடுக்கும் உடல் பல முழக்கங் காட்டும் 

சுண்டுமென முலைகள் சாலை சுரம் மிகுந்திருக்கும்மேனி 
கண்டுசேர் மொழியுந்தாழ்ந்து காலோடு கையும் நீத்து 
விண்டிலாம் மென்று விதித்தனர் . முனிவர் 

( தாமே . ( 131 ) 


ஐய சுரம் 


மெய்யில் வந்த இளஞ் சுரந்தான் 

விட்டு விட்டே வெதும்பி விக்கும் 
கையும் வெதும்பும் கால் வெதும்பும் 

கன்னங் காதில் கையை வைக்கு 
முய்யு முழலை வந்தவரை 

ஓடி கட்டிக் கொள்ளுமது 
அய்யாவிழ யென்காணென்னும் ( ? ) 

அதிகமைய சுரந்தானே . 


( 132 ) 


1 . 


சுண்டுமே ரத்தஞ் சாலச்சுரம் ( பாலவாகடம் ) . 


2 . 


விளம்பினர் முனிவர் ( பாலவாகடம் ). 


3. இங்கு ஐயசுரம் என்று கையெழுத்துப் பிரதியில் குறிக்கவில்லை . 
ஆனால் இச் செய்யுளிலுள்ள விஷயத்தையும் பாலவாகட பாடத்தையும் கவ 
னித்ததில் இச் செய்யுள் ஐய சுரம் என்பதைப் பற்றியதே என்றறிந்து 
இத்தலையங்க மிட்டோம் . 

இது பற்றிய பாலவாகடச் செய்யுள் பின் 
வருமாறு : 
" மெய்யில் வந்தவைய சுரம் விட்டு விட்டேதான் வெதும்பிக் 
கையுங் காலுமே வெதும்பிக் கன்னங்காயு நெஞ்சிடிக்கும் 
உய்யு முழலை வாந்தியுண்டா மோடியோடிக் காட்டும் 
தையம் பிழைப்பதரிது கண்டா யல்கமாகுஞ் சரந்தானே . 1 


129 


ஆம சுரத்தின் குணம் 


1 ஆமசுரத்தின் குணம் கேளீ ரதிகமாகுமது பாதம் 
சாமந்தேதோறும் வெதும்பிவிக்கும் தன்னைத்தான் 

[ உறங்கவைக்கும் 
சேமமான உடம்புதனை செறுக்கப்பண்ணும் பசி இல்லை 
நாமங்காயு முடம்போயும் நடுக்கி இறுத்தி மது 

[ வென்றே . ( 133) 
ஆமசுரத்தின் குணங்கேளீர் 

அங்கேகால் குளு ( ளீர் ) க்து விடும் 
சாமந்தோறும் எழுந்திருக்கும் 

தாயின் முலைப்பால் அருந்தாது 
தாமவா யோலைவிடும் ( ? ) சோர்ந்து 

கிடக்கும் வாய் அலத்தும் 
காமனம்பின் கயற்கண்ணாய் 
கனதலை மிக்குங் கண்டீரே . 

( 134) 


மீளாதைய சுரம் 


அய்யங்களிச்சல் தனைக்கேளீர் 

அறவே பொருமி கண் வெளுக்கும் 
கையும் காலும் சோர்ந்து விழும் 

கண்ணு முழியும் உள்ளே விழும் 


+ 


1. " ஆம சுரத்தின் குணங்கேளா யதிகமாக வெதும்பாது 

சாமந்தோறும் வெதும்புவிக்குந் தண்ணீருழலை யுண்டாக்கும் 
சேமமாக வுடம்பிளைக்கும் சீறியழுதும் பசியில்லை 
நாழங்காரி யுடலோயும் நடுங்கியிருக்குங் கண்டாயே . 

(பாலவாகடம் .) 


2. ( 


ஆம சுரத்தின் மிகுகுணங் கேளடைவாய்க் கைகால் குளிந்ந்துவிடும் 
சாமக்தோறு மெழுந் தலறும் தாயின் முலைப்பாலருந்தாது 
தூமவாயி லெடுத்து விடுஞ் சோராதிருமும் வாயாற்றும் 
காமனம்பின் கயற்கண்ணாய் கண்தலை மிக்நோய் கண்டாயே . 

(பாலவாகடம் ). 
17 


130 


( தொய்யல் சுரமும் விடாததுவும் 

சொல்லுந் தோஷ மானாற்போல் ) 
மெய்யும் நாக்குமே வறண்டு 

விக்க லெடுக்கும் மீளாதே . 


( 135 ) 


திஷ்டி தோஷம் 


பாலது கழியும் தான் எதிர் எடுக்கும் 

மாந்த வித்திடும் பலவிதமாய் 
சாலக்கடுத்த னுடலெங்குஞ் சற்றே 

சற்றே குளிரும் தலைகண் வலிக்கும் 
மாலைகால மெனவே சுரம் கண்டிடு 

சந்து கைகாலுடம்புமே கோமேனி முகமும் ( 2 ) 
கரிக்கிடுங் கோடிக்கன திஷ்டி 
கொண்டிடும் காணுமே ( ? ) . 

( 136 ) 


1 .. தொய்யல் சுரமும் என்கிற மூன்றாம் அடி கையெழுத்துப் 
பிரதியில் காணவில்லை . இவ்வரி பாலவாகடத்திலிருந்து இவ்வுரை யாசிரிய 
ரால் எடுத்துச் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 


2. இப்பாட்டின் ஆரம்பத்தில் " அய்யங்களிச்சல் என்று இருப்பது 
பிசகென்று தோன்றுகிறது , எனெனில் மீளாத ஐயசுரத்தைப் பற்றியது 
இப்பாட்டு . பின்வரும் பாலவாகடப் பாடலையும் கவனிக்கவும் : 

ஐய சுரத்தின் குணங்கேளா யகடு பொருமிக் கண்வெளுக்கும் 
கையுங் காலுஞ் சோர்ந்து விழும் கண்களுள்ளே தான்வீழும் 
தொய்யல் கரமும் விடாததுவும் சொல்லுந் தோடமானாற்போல் 
மெய்யு நாக்குமே வரண்டு விக்கலெடுக்கு மீளாதே , 

(பாலவாகடம் ) . 
3. நான்காம் அடியில் மோனைப் பிசகியிருப்பதாலே , வேறு பிழை 
களும் காணப்படுவதால் இச்செய்யுளும் திஷ்டி தோஷ மென்னும் விஷய 
மும் சரியாய் அமையவில்லை யெனத் தோன்றுகிறது . 


131 


கரப்பான் பதினெட்டு ! 


செங்கரப்பான் மணல் கரப்பான்தானும் 

மண்டைக் கரப்பான் பண்ணு மரிகரப்பான் 
பொரி கரப்பான் அங்கமதி லெழு கரப்பான் 

தானுமிக்க அளரா முதிரக்கரப்பான் 
கட்டியோடு பொங்கமாய கரப்பானுந்தான் 

புகவரிய சட்டைதடி வெடிகரப்பான் 
சிங்கமுக மெரிகரப்பான் வாயுகரப்பான் பித்தகரப்பான் 

சிலேத்தும கரப்பான் பதினெட்டாமே . ( 137 ) 


எல்லாக் கிரந்தியெழும் வாதபித்தமுமாகு 
பொல்லாத சேஷ்டுமத்தால் பொங்கிவிடும் 

( வில்லார்க்கும் 
நீள் புருவத்தாளே நிறைந்து செய்யும் கரப்பான் 
ஏழ் புவியோருக் கென்றியம்பு . 

( 138 ) 


1. எட்டுப் பிரதியில் இரண்டாமுறை கற ( ர ) ப்பான் பதினெட்டுக்கும் 
( பதினெட்டு ) என்கிற தலையங்கம் பாட்டின் முதலில் சேர்க்கப்பட்டிருப்பது 
பிசகு . 


2. செங்கரப்பான் என்னும் பாட்டு ஏட்டுப் பிரதியில் மிக்க தாறு 
மாறாக எழுதப்பட்டிருக்கிறது ; பாலவாகட பாடத்தைக் கொண்டு இது ஒரு 
வாறு சீர்த் திருத்தப்பட்டுள்ளது . மேலும் 18 வித கரப்பானென்று கூறியும் 
13 - வகை தான் இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றன , 


3 . “ எல்லாக் கிரந்தி என்னும் இச் செய்யுள் பாலவாகடத்தில் 
கரப்பான் நோயைச் சேராமல் கிரந்தி வகை என்னும் தலைப்பின் கீழ் கூறப் 
பட்டிருக்கிறது . 


132 


வாத கரப்பான் 


இயம்பு திமிர் காய்ச்சலியங் குவிக்குந் திரட்சி 

தயங்கு கணங்களத்தொரு கரப்பானும் 
வந்தூறுமாக் கணத்தில் வாதக்கரப்பானும் 

செந்தாமரையாளே செப்பு . 


( 139 ) 


பித்தக் கரப்பான் 


செப்புந்தலை நெறித்துச்சேரும் காய்ச்சல் தினவு 

ஒப்ப சிவந்தெரிந்து உஷணமும் தப்பாமல் 
வாந்திவரும் நீர்சிவக்கும் வந்துமலம் சிக்கிவிடும் 

சேர்ந்த பித்தம் செங்கரப்பான் தின்னும் , 


( 140 ) 


சிலேஷ்மக் கரப்பான் 


முன்னம் சிலேஷ்மக் கரப்பான் செய்யும் நெஞ்சுகண் 

மண்ணும் வாயில் கிரந்தி பற்றிவிடும் 
எண்ணெறி மண்டை வலிக்கும் மணிப்புடைய 

வாளத்திறங்கொண்ட வளிர்தான் கேளாய் . ( ? ) ( 141 ) 


பாலவாகட 


1 . மேலே மூலத்திலிருப்பது 

பாடம் . 
வெண்பாவின் , எட்டுப் பிரதியில் இருந்த பாடம் பிழை யுள்ளது . அது பின் 
வருமாறு 
* இயம்பு திமிர் காய்ச்சலியல் குவிக்குந் திரட்சி 
துயங்கு கணங்களத்தொரு கறப்பானும் 
நய்யம்படவே வந் தூரங் கனத்தில் வாத கறப்பானாகும் 
வன்னஞ் செந்தாமரையாளே செப்பு , 


2. திண்ணம் . ( வேறு பாடம் } . 


3. சிலேத்தும் 

கரப்பான் குறிகுணங்கள் 

பாலவாகடத்தில் 
வருமாறு : 
இசையு நெஞ்சகளடைந்துள்ளே விரணமாகியே தலைவலித்திடும் 
அசையும் வயதனில் வெந்துமே திரட்சியாகியே கடுகடுத்திடில் 
விசையும் சேத்து மகரப்பானென சிகிச்சைமேவு செவ்வரி பரந்து நீன 
வசை பொருந்தும் விழிகலை திரண்ட முகவனிதையே 

( யவுஷதங்கேளே , " . 


133 


தோஷக் கரப்பான் 
கேளாய் குளிர்காய்ச்சல் கிளகுங்கண்டுங் களலை( 2 ) 

மூளாலி தனப்போல முயன்று நிற்கும் ( ? ) 
நாள் தோறும் பூதம் போல்வீங்கி வற்றும் புண்ணாகி 
மூக்கில் அரிக்கும் மோதும் கரப்பான் தோஷ 

( முற்று . ( 142 ) 
ஊது கரப்பான் 
ஓதக் கேளான்றோடி ஈரமற்று லிங்கம் யோனி 
கதம் வந்திடும் பூசத் தண்ணி ஆரைமலைப் புண் 

( கரைக்கும் பிரண்டை போல 
தடித்திருக்கும் உள்ளஞ்சிவந்து கன்னி உடம்பிலே 
வெடித்திருக்கும் துள்ளியே நெருப்புபோல 

[ சுழன்றுமே 
குண்டு நாவுகண்ண விழ 

கோதைமாதே கரப்பானின் குணங்கள் தானே . ( 143 ) 


1 . பாலவாகடத்தில் தோஷக்கரம்பான் பின்வருமாறு கூறப்பட் 
டுள்ளது : 
< உள்ளுமேலு நளிர் காய்ச்சலாகி யுடம்பெங்கும் புண்ணென 

( வழன்று வாய் 
கள்ளுநாறி யுடல் தன்னிலே கழலைகண்டு பூதமென வீங்கியே 
எள்ளின் மாமலரையொக்கும் மூக்கினலரித்து நின் நழுது மேங்கினால் 
துள்ளுமான்கணின் சாயலாய் கொடிய தோஷமான கரப்பானிதே . 
இந்த " கேளாய் குளிர் என்னும் பாட்டு ஊதுகரப்பான் குறிகளைக் 
கூறுவதாக பாலவாகடத்தில் இருக்கிறது . அப்பாடம் வருமாறு : 

கேளாய் குளிர்காய்க்சல் கேடாங் கருங்கழலை 
மூளாவிதான் போல் முயன்று நிற்கும்- நாள்தோறும் 
பூதம் போல் வீங்குவிக்கும் புண்ணாகி மூக்கலிக்கும் 
ஊதுகரப்பான் தோஷ முற்று . 
2 . " ஓதக்கேளான் என்னும் இச் செய்யுள் ஒழுங்கீனமாகவும் 
கருத்தறிய முடியாமலும் அமைந்திருக்கிறது . இச் செய்யுள் அல்லது 
இதைப்போன்ற செய்யுள் பாலவாகடத்தில் எங்கும் காணப்படவுமில்லை . 

குறிப்பு : - எட்டுப் பிரதியில் ஓர் ஏடு தவறியிருப்பதால் இது முதல் 
விஷயத்தில் சில பாகம் ( 4 பாட்டுகள் ) விடுபட்டுப் போயிருக்கின்றன , 
( மூலத்தில் 61 - ம் எடு தவறியுள்ளது ) . 


> 


134 ) 


முட்டைப்பான் 


பஞ்சபூதம் நெஞ்சம் பரிவுடன் வெதுமாகில் ( ?) 
மிஞ்சியே சுவாமிளை மிகக் கண்ணும் கோபம் 

( கொள்ளும் ( ?) 
பஞ்சனிவிலா இரண்டும் பரிவுடன் தாக்குமாகில் ( ? ) 
மிஞ்சியே முக்கி மூக்கில் மிகுத்த முட்டைப் 

[ பானாமே .. ( 148 ) 


தானம் திருச்சன்னி 


வேகமாய் சுரமுமுண்டாய் மேனியுமதைப்புக் காட்டும் 
மாகமாய் ( ? ) முலையுண்ணாது மூர்ச்சையாய் இருகண் 

( சொருகும் 
மாகமே ( ? ) பசளை சாடி ஆறங்கைகால் குளிர்ந்து காணும் 
தாகமே மிகவுண்டாகும் தான திருச்சன்னி 

( யாமே . ( 149 ) 


சந்நிபாத குணம் 


மாந்தக்கணம் போராமமொன்றாய் கூடி 

வயிறு விடுகத்தானுப்பும் வாந்தி பண்ணும் 
சேர்ந்த சுரங்கால் கையுங் குளிர்ந்து ரத்தம் 

சீதமிகப் பரபரென்று வாயு தள்ளும் 


1. இவ்விஷயய் பாலவாகடத்தில் தோஷ சக்தியின் குறி குணம் 
என்று குறிக்கப்பட்டுள்ளது . இதைப்பற்றிய செய்யுள் அதில் பின்வரு 
மாறு காணப்படுகிறது : 
மாந்தகணம் போராம மொன்றாய்க்கூடி 

வயிறு விடுக் தானுப்பும் வாந்திபண்ணும் 
சேர்ந்தசுரங் கால்கையுங் குளிர்ந் திரத்தம் 

சீதமிகப் பற்றிநின்று வாயு தள்ளும் 
போந்தக் கண் நாவெந்து புண்ணாய்த் தோஷமுற்றிப் 

போகாமல் சந்நியாய் வலித்து வேர்க்கும் 
சாந்தமுட னிது தீர மாதமொன்று தப்பினால் 

நோயாறுந் திங்கள் மூன்றே . 


135 


புறந்த கண்ணாய் ( ?) வெந்து புண்ணா தோஷம் பற்றி 

[ போகாமல் 
சந்நியாய் வலித்து வேர்க்கும் 
சாந்தமுடனிவை தீர மாதமொன்று தப்பினால் 
தோவாருத்திங்கள் ( 2) மூன்றே . 

( 150 ) 


அபின்னியாத சுரம் 


ஆர்க்கும் காயும் நபனாதி ( ? ) 

சுரத்தை அறியக் கொள் 
வேர்க்கும் வெதும்பும் கண் 

சிவக்கும் வேண்டும் பலகாலும் 
பார்க்கப் பயமாயிருக்கு தென்னும் 

பலகாலும் கண்டங்கத்திரியழு ( ? ) 
மரிக்கும் வயிறு வருசிக்கு விக்கும் ( ? ) 

தெருவில் புறப்பட்டோடிடுமே . 


( 151 ) 


, 


வாத பித்த சிலேஷ்ம நிலை 


மாங்கிஷசுரந் தன்னில் வாதமது பித்தந்தானும் 
தூங்கிய எலும்பில்யம் சுகபிரந்தி ( ? ) தோன்றும் 

( பின்னை ( 2) 
சாங்கியமாக நின்று சரீரத்தை நோவு பண்ணும் 
ஆங்கிதை சொல்லவொண்ணாது அனேகமா 

[ ரோகந்தானே . ( 152 ) 


து வட 


1 . 

மொழியில் அபிந்யாஸஜ்வரம் எனப்படுகிறது . ஆனால் 
பாலவாகடத்திரட்டில் இது அன்பனாதி சுரம் என்கிற தலைப்பின் கீழ் குறிக் 
கப்படுகிறது ; அது வருமாறு : 

ஆர்க்குக்காயு மன்பனாகி ஆனசுரத்தை யறியக்கேள் 
வேர்க்கும் வெதும்பும் கண்சிவக்கும் வெந்நீர் வேண்டும் பலகாலும் 
பார்க்கப் பயமாயிருக்குதெனப் பதரி அலறிக் கதரியழும் 
சேர்க்க சிக்கிவிடுந் தெருவிற் புறப்பட்டோடிடுமே . 


136 


மாங்கிஷ சுரம் 
அதிகமாய் சரீரமெல்லா மனல்போல சுரமுங்காயும் 

சதிரமெல்லாங் கடுக்கடுக்கும் தான் மூச்சு மெத்தஓடும் 
உதிரம் போயுடல் வெளுத்து . உருகியே கருகிமேனி 
மதியுமே மயங்கி மூர்ச்சை மயிர்க்கூச்சு மாங்கிஷ 

[ வெப்பே . ( 153 ) 
ரத்த சுரம் 
தாகமும் மூச்சுமொன்றாய் அதிவித முர்ச்சையாகும் 
ஆகமே மதங் கொண்டாய் போலதுபோல் மிகுந்து 

( காணும் 
முகமும் கவலை நோவு நுரை ரத்தசுரமிதன்றே . ( 154) 


செங்கிரந்திக்கு மருந்து 
கோரோசனை நீரோடு கொடுக்கபின் கற்பூரவள்ளி 

நீராடே புரைத்த தருந்த நிகரி குன்றுமணிச் 
சாற்றால் வாரவகுத்த ( ? ) முருக்கிலையின் சாறு மருந்து 

( நன்று சடா (?) 
மார்வேல் விழியாய் செம்முள்ளி மருநீர் போட்டு 

[ கொடுப்பாயே . ( 155 ) 


1 . " நடுக்குந் தானே ” . ( பாலவாகடத்திரட்டு ) . 

2 . தாகமும் மூச்சு என்கிற இப்பாட்டில் ஒரு அடி இங்கு காண 
வில்லை . பாலவாகடத்திரட்டில் முழுப்பாட்டுமே பின் வருமாறு வேறு வகை 
யில் அமைந்துள்ளது : 

தாகமுங் கழிச்சலாகுந் தலையது சுற்றல் காணும் 
வேகமாய்ச் சுரமுஞ்சற்றே விட்டு விட்டேகுங்காயும் 
வாகுசேர் கண்ணுந் தாழ்ந்து வாயுடன் நாவுலர்ந்து 
சோகமும் வயிற்றில் நோயும் சேர்ந்து கைகால் தண்ணீரே . 
3 , பல்வேறு சுரம் முதலியவற்றின் குறிகுணங்களைக் கூறிவரும் 
போது திடீரென்று செங்கிரந்திக்கு மருந்து முதலிய வேறு விஷயம் கூறப் 
படுவதற்குக் காரணம் யோசிக்க வேண்டியதே . மேலும் செங்கிரந்தியின் 
குறி குணம் முன்பு ( 36 - ம் பக்கம் ) கூறப்பட்டிருக்கிறது . இச் செய்யுளின் 
பாலவாகட பாடம் வருமாறு : 
கோரோசனை தான் முலைப்பாலிற்கொடு கர்ப்பூர வள்ளியிலை 
நேரோடுள்ளிதனை நறுக்கி நிகருங் குன்றுமணி யிலையின் 
சாறுமருந்த முருங்கயிலைத் தன் சாறருந்தச் செங்கிரந்தி 
தீரும் செம்முள்ளியினிலையைத் தினமு நீரிற் குளிப்பாட்டே , 


137 


. 


1 


கருங்கிரந்திக்கு மருத்து 
நெய்யுடனே விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சமன் 

( கூட்டி 
நீடும் சங்கிலைச்சாறு சமனாய் விட்டு 
தீயாமற் கடுகுதான் நீரில் வார்த்துத் திரளுமளவில 

வடித்தெரித்து இறக்கிக் கொண்டு 
பையவொரு பணவிடை தானுட்கொண்டு பாங்குமே 

லெங்குந் தான் தடவி வைத்துச் 
செயுமுள்ளிக் கிரந்தி நாயகன் போட்டுத் தண்ணீர் 

தினமும் குளிப்பாட்டிட தீருமென்று . ( 156 ) 


வலிப்புக்கு மருந்து 


மூக்கறட்டைச் சாறு முடக் 

கொத்தான் செப்பு நஞ்சி 
முத்தெருக்கஞ் செவியுட 

னோரிலைத் தாமரை தாமரையும் 
அறக்கமுடன் நீருமுள்ளியில் இறகுங் கூட்டி 

ஆமணக் கெண்ணெயில் எரித்து 
உள்ளுக்கும் கொடுத்துப் புறம்பூந்தற்குடன் பூசியிட 

அனந்த வலிப்பு நிற்கும் புவியுள்ளோருக்கே . ( 157 ) 


1 . “ தீயாமல் முக்கடுகை நீரரைத்துத் தீதில்லா ரவியில் வடித்தே 
யெடுத்து மையவொரு . பணவிடை தானுட் கொடுத்துப் பாங்குடனே 
மேலெங்கும் என்று பாலவாகடத்திரட்டுப் பாடம் . கருக்கிரந்தியின் குறி 
குணம்பற்றி 37 - ம் பக்கம் பார்க்க , 


2. கிரந்திக்கு மருந்து கூறியதும் , வலிப்புக்கு மருந்து என்ன ஒழுங்கு 
முறையில் கூறப்படுகிறதென்பதும் , இது வலிப்பு மாந்தத்திற்கா அல்லது 
வலிப்பு சன்னிக்கா ( 115 - ம் பக்கம் ) என்பதும் விளங்கவில்லை . கடைசி அடி 
யில் << அனந்த வலிப்பு ரிற்கும் ” என் றிருப்பதைக் கொண்டு அனந்தவாதம் 
என்னும் தலைவலி நோய்க்கு இது மருந்தா யிருக்கலாமென்றும் ஊகிக்க 
வேண்டியிருக்கிறது . 

18 


138 


குளி தோஷத்திற்குப் பரிகாரம் ( 1 ) 
பச்சைப்பனை ஓலையிலே தான் படுசீராடுசறென் றெழுதிக் 
கொச்சே (?) கோழி பலியிட்டு குடநீர் சோர்ந்து 

( தான் கட்ட 
அச்சமில்லை குழிமிட்டா னாணநிலத்தின் விள் விலை 
மெச்ச துவைத்துவைத்து நீருடனே வீரவி 

( குழயாட்டிட நன்றே . ( 158 ) 


குளி தோஷத்திற்குப் பரிகாரம் ( 2 ) 


பின்னந் தண்ணீர் காட்டாத்தி எழுந்த பருத்தி பயற்றம் 

[ வேருமே குளிசமது கட்டி 
உன்னீர் சொரியப் புறமடைநீர் பெருங்கோழி 

( கொடுத்துப் புறப்பாய் 
சுத்திப் போட்டக்கால் 
ஓம் விழழைக்கு மென்று ( ? ) கையாகானார் . 

( சாற்றினரே . ( 159 ) 


1. இது பாலவாகடத்தில் குளிச தோஷப்பரிகாரமென்று கூறப்பட் 
டுள்ளது . ஆனால் பாலவாகடத்திலும் குளிதோஷமென்றே இருக்கிறது . 
பாலவாகடத்திலும் , பாலவாகடத்திரட்டிலும் பாட்டு மாத்திரம் இங்கிருப் 
பதைவிட வேறு விதமாய் காணப்படுகிறது . அது வருமாறு : 

ஓமந்தண்ணீர் காட்டாத்தி உயர்ந்த பருத்தி பயற்றம்வேர் 
ஆமே குளிசமதுகட்டி அன்பாய்ச் சொறியும் பிறமடைநீர் 
போமேகோழிப் பலிகொடுத்துப் புறமாய்ச்சுற்றிப் போட்டக்கால் 
தாமே குழவி பிழைக்குமென்றுத் தையற்கானார் சாற்றினரே . 

(பாலவாகடத்திரட்டு . ) 


இங்குள்ள பின்னந் தண்ணீர் என்னும் பாட்டு முற்றிலும் பிழை 
புள்ள தாகவும் ஒரு அடி குறைந்ததாகவும் காணப்படுகிறது . 


139 


(குளி தோஷ பரிகாரம் 3 ) 


வேலமரத்திருப்பு கூட்டிட னய்யர்கனூல் சுத்தி விளங்க 

வரிந்திரம் பூசி தூபதீபங்காட்ட கோழி பலிகொடுத்து 
தலைசுற்றி பாங்கிற் போட்டு மேலெங்கும் குழாவிளாவியை 

( யாதல் இல்லை 
இலை யாகுந்தலைக் குளிப்பாட்டிடுமே . 

( 160 ) . 


வரட்புள்ளுக்கு ( ப் பரிகாரம் ) 


செம்புத் தகடுதனில் பக்ஷிராச வழுத பக்ஷிகள் ( ? ) 

தப்பா தெழுதநீர் மந்திரிச்சுச் சொரிந்து தான் கட்டிப் 
பார்கோலி பலியிட்டவன் ரத்தம் நெற்றியிலே திலகமிட 
துப்பார் மேனியருக்குச் சோறுபுளுக்குந் தப்பா 

( தென்றோம் ( ? ) . ( 161 ) 


1 . " வேல் மரத்திருபு " என்கிற பாட்டும் இங்கே அரை குறையாக 
வும் பிழையுள்ள தாகவும் காணப்படுகிறது . இதன் பாடம் பாலவாகடத் திரட் 
டில் பின்வாவருமாறு : 
" வேலமரப் புழுக்கூட்டில் கன்னி நூல் 

சுற்றி விளங்குமஞ்சள் அது பூசித் தூபக்காட்டி 
சாலவுமே முக்குளநீர் மந்திரித்துத் தலைமீதே 

சொரிக நீள ஆலம் வீழ்தைப் 
பாலனுக்குக் குளிசங்கட்டிக் கோழிப்பலிக் 

கொடுத்துத் தலைச்சுற்றி அப்பால் போட்டு 
மேலுக்கு நிலவிளா ஆதல்வில்வ இலையதல் 

போட்டுக் சூளிப்பாட்டல் நன்றே , ” 


2. வரட்புள் தோஷக் குறிகளைப்பற்றி 99-ம் பக்கம் பார்க்க . 


140 


நீர்ப்புள்ளுக்குப் ( பரிகாரம் ) 
பச் சொந்தி நீர் ரீங்காரம் வரைந்து பாங்கு பெற 

மஞ்சள் நூலாலே சுற்ற 
அச்சமறப்புற மடைநீர்தான் சொரிந்து அழகான 

செஞ்சேவல் பலி கொடுத்து 
ரகசியமாய் யந்திரம் கட்டத் தீரும் நிகரான மருந்து 

தனை நிகழ்த்துங் காலை 
வெச்செனவே விஷ்ணுக்கிரந்தி சீர்குடி நீர்விடி 

வேறே( ? ) குடித்துவிட வியாதி போமே . 


( 162 ) 


தூங்கும் புள்ளுக்குப் (பரிகாரம் ) 
வௌவால் சிறகு லனிலூமத்தை ( ? ) 

யறுகம் வேரதைச் சுருட்டிச் 
( செவ்வாய்க் ) கன்னிப்பெண் நூற்ற 

நூலால் சிறகுதனில் சுற்றிக் 
( கவ்வாய்ப் ) புனலுஞ் சொரிந்து குளிசம் 

கட்டிக் கோழிப் பலி கொடுத்து 
நசூவி விழியாயி முண்டா ( ? ) 

குவளை வேறுரைத் தருந்தே . 


( 163 ) 


1 , நீர்ப்புள் தோஷத்தின் குறி குணம் பற்றி 14 - ம் பக்கம் பார்க்க . 
இதனடியிலுள்ள " பச்சோந்தி என்னும் பாட்டைப்பற்றிய பாலவாகடத் 
திரட்டுப் பாடம் பின்வருமாறு : 
பச்சோந்தி தன்னை ஸ்ரீங்காரஞ் சொல்லிப் 

பாங்குடனே பிடித்து வந்து மஞ்சள் நூல் சுற்றி 
அச்சமற பறமடைநீர் ஏழுதரஞ் 

சொரிந் தழசான செஞ்சேவல் பலி கொடுத்து 
நிச்சயமாய் இயந்திரம் கட்டத் தீரும் 

நிகரான மருந்ததனை நிகழ்த்துங் காலை 
வெச்சென விஷ்னுக்கிராந்தி சீரங்கூட்டி 

வேறே நீர்க் கொடுத்திடவே வியாதி போமே . 
2. தூங்குபுள் தோஷக் குறிகள் பற்றி 14 - ம் பக்கம் பார்க்க . 

3 . " நவ்வி விழியாய்க் கூவிளவேர் நன்றாய் அரைத்துப் புகட்டுகவே . 
( பாலவாகடத் திரட்டுப் பாடம் . ) 





நெய்ப் பண்ண் விசர் . 

141 
நீர்க்கணத்திற்குப் பரிகாரம் 
நாயுருவி யரிசி நெரிஞ்சிக்காய் நெய்க் கொண்டான் 

கனியோ டீருள்ளி நறுக்கி முலைப்பாலிற் 
செயினிக்குக் கோழை யறவடுகவே கொடுத்திந்த 
பாய்கண்டங் கத்திரி தூதுவளை இத்திருங்கலை யுழத் 

திரிகடுகு திருப்பலை இருசீர மிண்டங் கொழுந்து 
நேயமுடன் போட்டெரித்து பத்ததில் வடித்து கூட்டி 

( முள்ளி 
வேரசை வள்ளிக்கொடி நித்தமொரு காசிடை 

( கொள்ளில் நீங்கிடும் பின்னையே . ( 164 ) 

வரட்கணத்திற்குப் ( பரிகாரம் ) 
முள்ளிவேர் செவ்வள்ளிக்கொடி தண்ணீர் முட்டான் 

முசுமுசுக்கை தூதுவளை கண்டங்கத்திரி வேரும் 
திள்ளுங்கமலிப் பிசின் கருஞ்சீரகம் திருந்து ( ? ) 

மணித்தக்காளி திருகுகள்ளி வேகம் ( ? ) 
வெள்ளுள்ளி வசம்பினோடொவ் 

வொன்று இரண்டு வராகனிடை 
- விளக்கெண்ணெய் இதற்சமனாய் விட்டுக்கொண்டு 
உள்ளுக்குக் கொடுத்துப் பின் மேலும் பூச ஓடியலை 

[ புக்கும் வரட்கணமுந்தானே . ( 165 ) 


1. நீர்க்கணக் குறி குணம் பற்றி 18 - ம் பக்கம் பார்க்க . நீர்க்கணத் 
திற்குப் பரிகாரமுறை பாலவாகடத்திரட்டில் பின்வருமாறு : 
“ அருளினார் அமுதமெனும் குளிகைதானு 

மதிமதுரம் செண்பகப்பூ ஏலமோடு , 
திருவு கோரோசனையுஞ் சாத்திரபேதி - 

சிறந்த வெட்டிவேர் கொஷ்டம் மாசிப்பச்சை , 
திருவெனவே விளாமிச்ச வேருங் கூட்டிச் 

சரியாக ஆதண்டைச் சாறு கூட்டிப் 
பருவமதா யொருசாம மரைத்துக் குன்றிப் 

பருமனாய் முலைப்பாலிற் பருகிடீரே 
2 . ( விளக்கெண்ணெய் இதற்குச் சமனாய் விட்டுத் தான் கொண்டு 
எரித்து உள்ளும் கொடுத்து மேல் தட்வே . என்று எட்டுப் பிரதியிலுள்ள 
பாடம் இங்கே பாலவாகடத் திரட்டின்படி திருத்தி யெழுதப்பட்டுள்ளது . 


- 


தண்ணீர் இறக்கிக் காய்ச்சிக்குழைத்து ஒன்றாய் காய்ந்த 

142 
மூலக் கணம் ( பரிகாரம் ) 
மணம் பாசி சமூலம் வெள்ளாட்டுப்பாலில் பாங்குடனே 

நேயாமல் துளாவி 
தண்ணீர் இறக்கிக்கொண்டும் ஓர் எலுமிச்சம்பழம் பிழிந்து 
குழம்பானபின் தயிரை கொடுக்கும் போது நற்சீரகம் 

[ மேல் அதிமதுர மகிந்தே . ( 166 ) 


பெருமரத்துப் பட்டைதனை வெள்ளாட்டுத் தயிரில் 

* அரைத்துக் கொடுக்கத் தீரும் 
( திரு ) வான பசுவின்பாலிற் பருத்திப்பிஞ்சும் சீரகமும் . 

அரைத்துமே கொடுக்கத் தீரும் 
பரிசிரந்தனில் நற்சீரகம் நெய்கூட்டி 

வாங்கத் தீரும் அதுதானன்றி 
பெருமோதியம் பட்டை பாலிலே பிறங்கி 
மாதளம் பிஞ்சு தயிரோடேயே . 

( 167 ) 


1. இந்தப் பாட்டு பெரும்பாலும் இங்கு பிழை யுள்ளதாகக் காணப் 

பாலவாகடத் திரட்டிலுள்ளபடி இதற்குப் பின் வருமாறு 
பாடம் 
" பழம்பாசி சமூலமுடன் வெள்ளாட்டுப்பால் 

பாங்குடனே நன்றாகப் போட்டுக் காய்ச்சிச் 
செழும்பாக வெந்தபின்பு கோது நீக்கித் 

தேசியெனும் பழச்சாற்றைக் கூடவிட்டுக் 
குழம்பாக விழுந் தயிரைக் குடிக்கும்போது 

குணமாகு மூலகணங் கோதை கேளாய் 
அழங்கு கருவேல்பட்டை தண்ணீரோடே 

அதிமதுரஞ் சீரகமு மேலங்சுட்டே , 
மூல கணத்தின் குறி குணம் பற்றி 28 - ம் பக்கம் பார்க்க . 


2 . 


“ பிறகரைத்துமே யதனைக் கொடுக்க , ( பாலவாகடம் ). 


3 . பரிவான சாந்தனிற் சீரகமும் கூட்டிப் பண்புடனே தீரும் 
பின்னர் ( பாலவாகடம் ). 


143 


1 


குண்டியக்கரத்துக்கு ( மருந்து ) 
சுண்டிவே ரணலும் ஈச்சங்காய் அளவு அரைத்து 

கலங்காயின் வெண்ணெய் கட்டியும் அருந்தத் தீரும் 
கொண்ட கருசிலாங்கண்ணியே பாக்களவு அரைத்துக் 

கூறுதல் சீதமுடன் அருந்த தீரும் 
வண்ட லங்கருங்குழலாய் பச்சை அரிசிச் சோறும் 

வயங்காலின் பாலும் பத்தியங் கூடலாமே 
( குண்டியக்கரமான வியாதி விட்டுக் 
குடிபோகுமென்று சிவன் கூறினாரே . ) ( 168 ) 

கணத்திற்கு எண்ணெய் 
நாயுருவிச்சாறுழக்குக் கரிசலாங்கண்ணி யுழக்கு 

வல்லாரைச்சாறு ழக்கு சீதமுடன் அருந்தத் தீரும் 
வண்டரும் பூங்குழலாய் காய்கவதும்பை 

கண்டங்காரி நொச்சியுடக் குத் துலங்கவும் 
1 . * குண்டிய காத்துக்கு " என்று எட்டுப் பிரதியில் உள்ளது சரி 
யில்லை . அது “ குண்டியக் காத்துக்கு மருந்து என்று பாலவாகடத் 
திரட்டின்படி திருத்தப்பட்டது . 
2 . சுண்டைவேர் நிம்பக்காயள வரைத்துத் 

துலங்கானின் வெண்ணெயுடன் அருந்தத் தரும் 
கொண்ட கரிப்பா னரைப்பாக்களவரைத்துக் 

குறுகவே சீரமுட னருந்தத் தீரும் 
வண்டணியுங் குழலாய்ப் பச்சரிசிச் சோறும் 

வயங்காவின் பாலும் பத்தியமாய்க் கூட்டக் 
குண்டியக் கரமான வியாதி விட்டு 

குடிபோகுமென்று சிவன் கூறினாரே . 
3. இப்பாட்டின் இந்த 4 - ம் அடி எட்டுப் பிரதியில் இல்லை ; பால 
வாகடத் திரட்டிலிருந்து எடுத்துச் சேர்க்கப்பட்டது . 

4. இப்பாட்டில் கடைசி யடியின் ஒரு பகுதியைத் தவிர மற்றவை 
யெல்லாம் பாலவாகடத்தில் வேறு விதமாயிருப்பதைப் பின்வருமாறு பாட் 
டில் பார்க்கலாம் : 
நாயுருவிச் சாறுடனே கரிசிலாங் கண்ணி 

நல்லதொரு வல்லாரைச் சாறுடனே இன்னம் 
தூய கவிழ்தும்பை கண்டங்கரிய நொச்சில் 

சோற் சாறுழந்கு வகை எண்ணெய் படி யொன்று 
பாயும் வெள்ளுள்ளி திரிகடுகு திரிபலையும் 

பாசுபல மிலவங்கம் வசம்பிரு வராகன் 
ஆய்பதக்கு நீர்வற்றக் கடுகுமது சிவந்தால் 

ஆமெட்டுக் கணங்களையு மடக்கு மிதுதானே . 


, . 





144 


ஆமணக் கெண்ணெய் ஒருபடிதான் கூட்டி பாயும் 

வெள்ளுள்ளி திருகடுகு திருபலை இலவங்கு வசம்பு 
இவை ஒவ்வொன்று இரண்டு வராகந்தான் 

ஆய்பதக்குநீர் வற்றிக்கடுகுஞ் சிவந்ததுவேயாம் 
எட்டு கணங்களையும் அடக்குமிதுதானே . 

( 169 ) 


அந்தகன் கணம் ( இதற்குப் பரிகாரம் ) 


பொன்னாங்காண்ணி சிறுகீரை 

மூலா விலை வேருடனே 
பன்னுங் கடுக்காய் தேற்றாங் கொட்டையு 

மொன்றாக மயங்க கரைத்து 
மன்னாவின் வெண்ணெயும் 

பிறட்டிப் பிறங்க ( ? ) வருந்தவனுடனே 
மின்னார் முலைப்பால் கலந் 
தொக்கவும் சீறாசிறப்பு வதே (? ) . 


( 170 ) 


தப்பூமரு உலர்ந்தவுடன் தள்ளிப் பின்னுந் தப்புவிக்க 
செப்பும் மருந்து தன்னை தினமும் தின்ன 

[ பார்த்துதான் கொடுக்க 
கொப்புகுழலாய் இப்படியே கொடுக்க மூன்று தினந்தானும் 
தப்புவிதியானுந் திரும்பும் தயவே என்னைச் 

[ சாற்றினரே . ( 171 ) 


1. " பொன்னாங்காணி சிறுகீரை பூலா அவுரி வேருடனே 

பன்னும் தேற்றான் கடுக்காயும் பலமோரொன்றாய்த் தானரைத்துப் 
பொன்னே ஆவின் வெண்ணெயுடன் புரட்டியருந்த அதனுடனே 
யின்னார் முலைப்பால் கலந்தொக்க வீறு சிரத்தில் தப்புவதே . 

( பாலவாகடத்திரட்டு .) 
அந்தக கணத்தின் குறி குணம் பற்றி 115 - ம் பக்கம் பார்க்க , 


2 . 


“ தப்பு மருந்து உலர்ந்தவுடன் ( பாலவாகட பாடம் ). 


145 


சீதக் கணம் (பரிகாரம் ) 
சீராங்காய்ச்சொல் இலவங்கம் 

சாதிக்காயும் சிவந்த 
காசுகட்டியுடன் இலவம் 

பிசினும் சாறுமிவை சமனாகவே 
திறைத்து ( ? ) சட்டியிலே 

இளவறலாய் வறுத்துக் கொண்டு 
சேரெண்ணெயுடன் கலந்து அருந்த தீரும் 

நேரிழையே என்னவர் நிகழ்த்தினரே . 


( 172 ) 


மகா கணம் ( பரிகாரம் ) 
நீர்முள்ளி ஈருள்ளி திரிபலையும் சமனாய் நிறுத்துமே 

பசுவின் மோரில் கிஷாயம்பண்ணி எட்டொன்றாய் 
காய்ச்சி இறக்கிக்கொண்டு அதை இருப்பு மொந்தையிலே 

வார்த்துக் கொண்டு சீராக ஒரு சங்கு 
இரண்டு சங்கு தினங்கொடுக்க தீராத கணமுந் தீரும் 

திருந்தலருங் குழல் மடவாய் மருந்தினோடு ( ? ) 
சங்கம் விரை யொக்கச் 
சாரித்துக் கொள்ளே ( ? ) . 

( 173 ) 


கணம் 


போக்கியே கணமும் தீராமல் பொங்கியே கடுப்புக்கண்டால் 

தாயாமணக்கின் எண்ணெய்தனில் நிம்பச்சாறு விட்டு 
நீக்கிய வெந்தயத்தை நிறைந்தனிலே போட்டு 
சீக்கரமாகப் பண்ணி செலுத்திமச் சிறுக 

[ வென்றே .” ( 174 ) 
என்று நீ பருத்திவித்தும் இயலும் சாதிக்காய் கூட்டி 

நன்று நன்னாரி வேரும் நல்வட்டத்திருப்பி யன்றி 
குன்று சீரகம் கிராம்பு குருகு புள்ளடிச் சாறோடு 
ஒன்று நீ வறுத்துத் தாக்கே உகந்திட கடுப்புப் 

[ போமே ; 

( 175 ) 
1 . கணத்திற்கு வேறோர் எண்ணெய் முன்பே ( 143 - ம் பக்கம் ) கூறப் 
பட்டிருக்கிறது . 

2 , இச் செய்யுள் ஒழுங்காய் அமையவில்லை ; சில பிழைகளும் 
உள்ளன . 

19 


146 


கடுகுஞ் சீரகமும் கடுகுரோகிணி விடுவமல்லிகை 

[ மிதுபாலையோடு ( ? ) 
முலைப்பாலுடன் நீருள்ளி சிலைங் 
கொடு விளக்கெண்ணெய் தனற்கூறும் 

( கணங்களே ( ? ) - ( 176 ) 


(க்ணத்திற்குக் ) கிஷாயம் 
காலமே இந்த எண்ணெய்க் கடுகிய நீருட்டு தந்திட்டு 

சீலமேத்த துளசி போன்று சேமமுள்ளி மணித்தக்காளி 
கோலமே ஞானபத்திரிக்குஞ் சங்குந் திப்பிலி 
சாலவே ஆலப்புல்லூரி தானிடக் கணங்கள் 

[ போமே . (177 ) 


சுழி கணம் ( இதற்குப் பரிகாரம் ) 
முலைப்பால் கடுக்காய் காட்டு 

மல்லி முதிர்ந்த ஆலின் புல்லுருவி 
இலைப்பா லிரண்டு ஈருள்ளி இவை 

யாமணக் கெண்ணெயுடன் 
தலைப்பா லேற்றி எரிந்தணச் 

சொன்னபடியே கொடுத்திடவே 
குலைப்பாய் வந்தச் சுழிகணமும் 

குறுகியோடி விடுமே . 
சிறு புள்ளடியும் கழல் கொழுந்தும் 

சிறந்த அவுரி சாணாக்கி 
நறுமென பொடுதலையோர் பிடியும் 

நய்யுதலைக்கு நல்லெண்ணெய் 
நீர் முன்னிறையாய் ( ? ) கதிரோன் 

நேரே வைத்து நீரருந்த 
நருமெனங் குழலாய் மேல்பூச 

நாதன் அருளால் கணந்தீரும் . 


( 178 ) 


( 179 ) 


1. இச் செய்யுளும் முழுப் பிழையுள்ளதாகக் காணப்படுகிறது . 
2 . துலைப்பால் கருக்கி யெரித்தனை ( பாலவாகட பாடம் . ) 

3. “ சொலிப்பாய் வந்த சுழிகணங்கள் - சொல்லாதோடிப் போய் 
விடுமே . ( பாலவாகடம் ) 


3 , 


147 


கடுக்காய் காட்டு மல்லிகையும் கடிய குமரி வெந்தியமும் 

ஈருள்ளி 1 ஆமணக்கெண்ணெய் முடுக்காயாமணக் 
கெண்ணெயுடன் இதனை எரித்து உள் கொடுக்க 
மடுக்க மாந்தமும் சுழிகணமும் பாரிலே ஓடிப் 

[ பறந்திடுமே . ( 180 ) 


கணத்திற்கு நெய் 
கோஷ்டம் நல்லெண்ணெய் பசுவின் நெய் குறித்த 

( செண்பகப்பூ கெந்தகம் 
தீட்டிய அவாறி துயினிலகு மிளகு கடுகுரோகிணி 
( நாட்டிலாமிச்சை மிக்க நலந்தரு கிராம்பு பாகம் ) 
ஈட்டியே சாறுகொண்டு எரித்து இறக்க கணம் 

[ போமே . ( 181 ) 
* கணம் எட்டுக்கும் (பரிகாரம் ) 
சங்குடன் செருப்படை துளசி துறப் பூலாவுந் 

தருகளச்சி நரிப்பயற்றின் வேர் 
அங்கதொரு படியதனிற் கோவையப்பன் 

பயடா ( ? ) நெரிஞ்சி தூதுவளைவேர் கிராம்பு 


1 . " ஆமணக் கெண்ணெயுடன் முருகாதெரித்துக் கொடுப்பீரேல் 
துடுக்காய் வந்த சுழிகணந்தான் சொல்லாதோடிப் போய்விடுமே. " ( பால 
வாகடம் ). 

2. (நாட்டிலாமிச்சை மிக்க நலந் தரு கிராம் . பாகம் ) என்பது பால 
வாகடத் திரட்டிலிருந்து எடுத்துச் சேர்க்கப்பட்டது . 

3. பாலவாகடத்தில் இப்பாட்டு பின்வருமாறு காணப்படுகிறது : --- 
“ கோஷ்டம் நல்லெண்ணெய் நெய்யுங் குறித்த சண்பகப் பூ கந்தம் 
நீட்டிய அவுரிதுய்ய நிலக்குமிழ் கடுகுரோணி 
நட்டிலாமிச்சை மிக்க நலந்தரு கிராம்பு பாகம் 
ஈட்டியே சாறு கொண்டு எரித்துண்ணக் கணம் போமின்னே . 
4 . வாத கணம் , பித்த கணம் , சிலேஷ்ம கணம் , மாந்த கணம் , நீர்க் 
கணம் , பிரளிக்கணம் , சூலிகணம் , சுழிகணம் , மகாகணம் , 

ஊதுகணம் , 
வறட்கணம் , கொதிப்புகணம் , வீக்ககணம் , பிறக்கணம் , அந்தக்கணம் , மந்தா 
ரக்கணம் , எரிகணம் , ரோமகணம் , ஆமகணம் , முக்குகணம் , மூலகணம் , 
பேராமகணம் , சிங்கிகணம் , இரத்தகணம் என்று கணநோய்கள் 24 உண்டு . 
இவற்றுள் எந்த எட்டு கணங்களுக்கு இந்த மருந்தென்று பாட்டில் குறிப் 
பொன்றுமில்லை , இவ்விவரம் பாலவா கடத்திரட்டில் கணவகுப்பு ( பாட்டு 
353 , 354 ) பார்க்கவும் . 


.. 


148 


இங்கு திப்பிலி சாதிக்காய் பூரலியல் 

வசம்பு உள்ளி கடுக்காய் தேக்கு 
துங்க நெய்தான் படியில் எரித் தருதைப்பூ 

சொல்லிய கணமும் சுரமும் போமே . 


( 182 ) 


வரட் கணத்திற்குப் பரிகாரம் ) 


நய நவநீதந் துஞ்சு கறுத்து ரேசனஞ்சேர 

செய்யுந் தலைக்குந்த சொல்லுமே தொயடு 
வய்ய வரட்கணமே தீரும் கடுவிடமார் 

கணங்கே இக்கணமே செய்வாய் இது . ( 183 ) 
காரைநாக நிறச்சாறும் கரும் நீர் பஞ்சதாரை 

ஓரொரு வகைக்கு நாழி உடனுடன் நாழிப்பால் 
சேரவே விட்டுப்பாகா யிதிரவில் நெய்விட்டுச் 
சாறுநா ளெட்டுக்கொள்ள சகல கணந் தவிழ்க்குந் 

( தானே . ( 184 ) 


ரத்தக் கடுப்புக்கு ( மருந்து ) 


. 


வெந்தயம் " மோராமலமதைத்தா படி யாவின் பாலின் 

வெந்திறக்கி மனமையதால் வெல்லங் கூட்டி 
கந்தமலர்ப் பூங்குழலால் பசுவின் நெய்யால் 

கருகாமல் கும்பாமல் களியாய்க் கிண்டி 
உந்திடு வயிற்றரி கடுப்போடு உதிரந்தானு 

மோடுமடி புறப்பட்டதுள்ளே ( வாங்கும் ) 
அந்திவிஷம் தீரும் போது கொள்வீராகில் அதிசார வகை 
யணைத்து யணத்தும் அகலுந் தானே . 

( 185 ) 


1. வரட்கணத்திற்கு முன்பே பரிகாரமொன்று ( பக்கம் 141 ) கூறப் 
பக்டுள்ளது . 

இது மற்றொரு முறை இங்குள்ள நய நவநீதம் " என்னும் 
பாட்டு அரைகுறையாகவும் பிழையுள்ள தாகவும் காணப்படுகிறது . 

2. - வெந்தியமோர் பலமதைத்தான் படியாவின் பால் ( பால 
வாகடத் திரட்டு ) . 

3 . " அந்தி சந்தி இருபோதுட் கொள்வீரானால் { பாலவாகடத் 


149 


மாந்த கணத்திற்கு ( மருந்து ) 


வேலிப் பருத்தி மூலமுடனே 

வெள்ளைச் சாரணை குட்டி விளா 
மூலி வெண்வேலால் வசம்பும் 

ஊதிய வெள்ளை வெங்காயம் 
கோலி நறுக்கி தீச்சாறு மெதி 

கொடுத்த வெண்ணெய் தனி லெரித்து 
சீலைமுலைப் பாலதனில் கொடுக்க 

கொந்தி மாறாத கணம் போமே . 


( 186 ) 


போர் மாந்தத்திற்கு எண்ணெய் 


செந்த பழம்பாசியோடு முசுமுசுக்கை வேரும் சிறுபுள்ளடி 

செப்பு நெரிஞ்சி சித்தாமணக் கெண்ணெய் 
எந்த வசம்புள்ளி யிதமருப்பொடி 

பிணி யதனை இயம்பக் கேளாய் 
மாந்தமோடு கணமிவை போராமம் விட்டுவயிறு 

கழிச்சலும் தீரும் வாகடமா மிதுவே 
ஓர்ந்துணர்ந்து பொதியமலை குருமுணி வந்தானும் 

உலகறிய மருள்சித்த ருரைத்தார் பரிசித்துமே . ( 187) 
மறுநாள் மூலமீருள்ளி சமனாச் செத்தி 

வாணமா யேரண்ட மதனிற்பாதி 
சிறவிது அடுப்பேற்றிற்றாம் போது 

சிறப்பான சாதிக்காய் சாதிபத்திரி 
திறக்க வித்துப்போட்டு இறக்கி வைத்துக்கொண்டு 

சிறப்பாகக் கரண்டி எண்ணெய் கொள்ள 
பறக்கும் நோய் மாந்தகணம் வயிறுப்பல் 
சுரம் அஸ்திசுரம் பறக்கும் பாரே . 

( 188 ) 


1 .. 


11 மூலி வேளை வேர் வசம்பு முதிய வெள்ளை ( பாலவாகடம் ) . 


2 . 


<< கோலி நறுக்கிச் சாற்மேதி கொடுத்து . 


( பாலவாகடம் ). 


3. மாந்த கணத்திற்கு இது 7 - வது மருந்து , ( 67 - ம் பக்கம் பார்க்க ) . 


150 . 


காட்டு மல்லிகை ஈருள்ளி 

கரிய சீரகம் கடுக்காயும் 
நாட்டுக் கடுகுரோகணியும் நல்ல 

சிரப்பால் விளக்கெண்ணெய் 
கூட்டி எரித்து பாலகருக்குக் 

கொடுக்க மாந்தம் போர்மாந்தம் 
" ஓட்டி விடுங்காண் ஒன்றுதலை 

உலகோருக் கெல்லா முரையீரே . 


( 189 ) 


வலிப்பிற்கு மருந்து 
மூக்கரட்டை சாரணை முடக்கொத்தான் 
முத்தேக்கஞ் செவிசெப்பு நெரிஞ்சுவேர் ஓரிலைத் 

[ தாமரையில் இறகு 
சித்தாமணக் கெண்ணெயில் எரித்து உள்ளுங் கொடுத்து 
தாக்குடனே மேனும் பூசத் தயங்கி வலிப்புத் 

[ தீரும் , ( 190 ) 


பொர மாந்தத்திற்கு ( மருந்து ) 
ஆமணக் கெண்ணெய் அளந்து குருணி விட்டு 

தாமணிக் குழலேதான் வெய்யிலில் 
ஓமமுடன் சாதிக்காய் சாதிபத்திரிதான் வசம்பு 

( கொத்தமல்லி 
கோதில்லா வெள்ளுள்ளி கூட்டு . 

( 191 ) 
பஞ்ச திரவியமும் பண்பான திப்பிலியும் 

மிஞ்சா வராகனிடை இரண்டாய் 
பஞ்சாதம் அரைத்துக் கரைத்து 
மெருகான பதம்பார்த்து உரைத்தபடி இறுதுக் 

( கொள்ளே . ( 192 ) 


, 


1. ஓட்டி விடுங்காண் இந்தெண்ணெய் உலகோர்க்குண்டு செய்து 
கொடே . ( பாலவாகடத்திரட்டு ) . ( இந்நோயின் குறி குணம் முதலியதை 
56 , 70 - ம் பக்கங்களிற் பார்க்க ) . 

2. பொரமாந்தத்திற்கு இது 8 - ம் பரிகாரமுறை . { மேலே யுள்ள 
குறிப்பைப் பார்க்க ) . 


151 1 


உள்ளேதான் கொள்ளக் கொடுசீர் கரண்டி எண்ணெய் 

விள்ளாத சீதம் விடுவிக்கும் 
மெள்ளப் போம் அஸ்திசுரம் போம் 
இதற்கு நல்ல சீரான பத்தியமே செய் . 

( 193 ) 


பொர மாந்தத்திற்கு (மருந்து ) 


( 194 ) 


வேலிப் பருத்திவேர் கோழியவரை 

வேருங் கிளுவை யொடு 
பாலிற் பெரிய இலைக் 

கள்ளிப் பச்சை 
வெளிச்சை வசம்புள்ளி கடுகுரோகணியும் 

சிராருள்ளி கருஞ்சீரகம் 
ஏலங் குழலே நிறைகழிஞ்சி 

மிதமாய்க் கூட்டிக் கொள்வீரே . 
நிலச் சித்தாமணக் கெண்ணெய் 

நிகரின வெள்ளாட்டுப் பால் 
சால வெரித்து முலைக் 

காம்பில் சற்றே தடவி 
முலைகொடுக்க ஆலித் துண்ணும் பிள்ளை 

தன்காமம் வாராதன் றியாமே ( ? ) 
சூலுக் கெண்ணெய் கொடுத்தாலும் 

தோணாக் காமம் தோணாதே . 


( 195 ) 


2 


செரியா மாந்தத்திற்கு ( மருந்து ) 


வேலிப்பருத்தி யிலைச்சாறு வாட்டிப் 

பிழிஞ்சு மிளகு வசம்புள்ளி 
காலக் கரைத்து நெய்துளி 

விட்டே தானருந்த குணமாகும் 


1. பொரமாந்தத்திற்கு இது 9- ம் பரிகார முறை . 

2. செரியா மாந்த நோயின் குறிகுணம் பற்றி இதற்கு முன் 
( 110 - ம் பக்கம் ) பார்க்க . 


152 


மேலு மெருமை வெண்ணெயுடன் 

இசைந்த மருந்தினுடன் இஞ்சி 
( கோலங்கேளும் ) பெரும் தும்பை 

கூட்டி எரித்திடினும் குணமாமே , 


( 196 ) 


3 


" கட்டு மாந்தத்திற்கு 
அடவநீர் திருடி மலைவற்காலி பாலவை கொண்டும் 

ஒவ்வொன்றோர் உலகு அளந்து கொண்டு 
திடமுடன் ஆமணக்கெண்ணெய் நாழிகூட்டி திருப்பலை 

வெள்ளுள்ளி இவை இரண்டு வராகனிடை 
பொடிசெய்து பொட்டாங் கெண்ணெய் 

தன்னை எரித்துள்ளுங் கொர 
காசிடைமேல் விலாவிற்பூசில் தடமுடைய 

கட்டுமாந்தங் கண 
பேதங்கள் சேராதென்று கரத்தான் 
சாற்றிய சாத்தியமே . 

( 197) 


பொரமாந்தத்திற்கு ( மருந்து . ) 
எட்ட விமோதண்டத் தயிலமாதே இவை ஒவ்வொன்றும் 

ஒரு படியால் பால் நாழி 
மட்டவிழும் நொச்சி இலைச்சாறு நாழிவயங் 

கோஷ்டம் சுக்குமிளகு திப்பிலி 


1 . கூட்டி யருந்திடினுங் குணமாமே " , ( பாலவாகட பாடம் ). 
2 . கட்டு மாந்தத்திற்கு இது 

8 பரிகார முறை . 
3. அடவியினில் திருடி ம 

மலைவர்க்காலிப்பால் 
அவை யொவ்வொன்றோ குழக்களந்து கொண்டு 
திடமுட னாமணக்கெண்ணெய் நாழி கூட்டித் 

திருபலை வெள்ளுள்ளி விராகனெடை யிரண்டு 
பொடிசெய்து போட்டெண்ணெய்தனை யெரித்துப் 

புகட்டுமோர் காசெடைமேல் விலாவிற்பூச 
தடமுடையக் கட்டுமாந்தங் கணபேதங்கட் 
சாராதென்று மைக்கானார் சாற்றினாரே , 

( இது பாலவாகடத் திரட்டிலுள்ள பாடம் . ) 
4., பொரமாந்தத்திற்கு இது 10 - ம்பரிகாரமுறை ( 151- ம் பக்கம் 
பார்க்க - ) 


153 


மிட்டத் திரிபலை இந்துப்போடு வெங்காரந் தானிவை 

ஒவ்வொன்று ஐந்து வராகனிடை 
கூட்டி நற்குமரி பாலில் அரைத்து மேல் கரைத்து எரித்து 
உள் கொடுத்துத் தடவ நோயறுமே . 

( 198) 


எண்ணெய் . 
இரு சீரகம் வெளிச்சப்பிசின் தான்றிக்காய் 

ஈரவெங்காயச்சாறு 
கறுப்பட்டி மிளகு இயலாமை ஓடு சிவதை - 
வரிசையுள்ள வசம்பதாகக் கடுகுரோகணி 

அரத்தை வளர் சீந்தில் தண்டு பற்படகம் அசமதம் 
கொத்தமல்லி கம்பிளிப்பிசின் வாகான வில்வப்பிசின் 

[ வலிய கஞ்சாங்கோரை 
வரிகடுக்காய் வாள்புளிகள் இவை சரியாய் 
பரிகு வெந்தயம் இரண்டு பங்கிட்டு சூர்ணம் பண்ணி 

[ விளக்கெண்ணெய் 
வரியகுமரிச்சாறு அந்த எண்ணெயிற்பாதி வாரடவே 
எரிக்கும் பதந்தனில் நிம்பப்பழச்சாறு ரெட்டிவார 

பொருமலோடும் உப்புசமுண்டிய சுரங்கள் இவை 
தீரும் போட்டி எண்ணெய் முலைப்பாலிற் கொடுக்கப்போய் 
வயிறு கட்டு விடுமே . 

( 199 ) 
கணமாந்தத்திற்கு (மருந்து ) 
புங்கும் புளி நொச்சி வேம்புடனே தலைமாம் மேரு 

வேலிப்பருத்தி கருவேப்பிலை நாரத்தை 
சங்கவுரி பொன்னாவாரை ஒவ்வொன்றொரு பிடிதானிலை 

ஈர்க்கெடுத்தும் ஒரு சட்டிதனில் இட்டு 
1. கணமாந்தத்திற்கு இது 4 - ம் பரிகாரமுறை . இங்குள்ள பாட்டு 
பாலவாகடத்தில் பின்வருமாறு காணப்படுகிறது : 
புங்குபுளி நொச்சில் மா வேம்போடொக்கப் 

பொடுதலை வேலிக் கரு வேப்பிலை நாரத்தை 
சங்கவுரி பொன்னவரைப் பிடி ஒவ்வொன்று 

தானுமிலை ஈர்க்கெடுத்துச் சட்டியிட்டு 
தங்கு ரோகிணியுமிந்தோமமு முடிந்து 

தான் போட்டுத் தண்ணீரும் நாழி வார்த்து 
அங்கெரித்து வற்ற முடிந்தம்மருந்தை 

கரைத்துக்கொடு மாந்தகண மகன்று போமே . 
20 


1 


154 


தங்கு கடுகுரோகிணி இந்துப்பும் முடிந்து தான் போட்டு 

தண்ணீர் நாழி வார்த்து 
அங்காழக்காய் வற்றிமுடித்த மருந்தையளந் தரைத்துக் 
கரைத்துக் கொடுக்கக் கணமாந்தத்தை அடக்கி 

[ விடுமே . ( 200 ) 


மாந்தத்திற்கு (மருந்து ). 


சீந்திற்றண்டும் கடுக்காயும் சிவதைவேறும் களிப்பாக்கும் 
காந்தஞ்சுக்கு ரோகிணியும் கள்ளிச்சாறு 

குங்கலாந்திட்டு 
எந்துமுலையாளிந் நிரை எட்டொன்றாக்கிக் கொடுப்பீராய் 
மாந்தமோடு சுரம் தீரும் வயிறுகழியுங் 

[ கண்டீரே . ( 201 ) 
நன்னாரி சிறுகீரை காட்டு மல்லிகை 

நாவலரே நடுப் 
பொன்னாரு சங்குவேர் பாவட்டை 

நீலி பொருந்து கொஞ்சி 
என்னாகுக் காய்கின்ற வட்டக்கிலுகிலுப்பை 

இலை இவைகளெல்லாம் 
இன்னார் தம்பிள்ளைகளுக் கியறத்தம் ( ? ) பின்பு 

வெருண்டோடு மாங்கள் மிகவும் நன்றே . ( 202 ) 


1. மாந்தத்திற்கு இது 8 - ம் மருந்து ( 149- ம் பக்கம் பார்க்க . ) 


2. காய்ந்த சுக்குரோகிணியுங் காயுத் நீரில் தகர்த்திட்டு 

ஏந்துங்கையா யிந்நீரை யெட்டொன்றாக்கிக் கொடுப்பாயேல் 
மாந்தமான சுரமும் போம் 

(பாலவாகட பாடம் . ) 


3 . 


இப்பாட்டு பாலவாகடத்தில் பின்வருமாறு காணப்படுகிறது : 
நன்னாரியுஞ் சிறுகீரை வநமல்லி நாவலிரண்டு 
பொன்னாருஞ் சங்கம்வேர் பாவட்டை நீலிபொருந்து கொஞ்சி 
எந்நாளும் காய்க்கின்ற வட்டக்கிலுப்பை இவைகளெல்லாம் 
மின்னார் பிள்ளைக்கீய மாந்தகணம் விரண்டோடிடுமே . 


155 . 


வாந்திக்கு ( மருந்து ) . 
மாந்தம்போம் வாந்திக்கு 


வசம்புடனே மயிலிறகு சாம்பலாக்கி 
வசமாகவோர் பிறகு ( ? ) முலைப்பால் வார்த்து 
கசமாக நறுக்கி யதன் பின்பு சற்றே காலமே 

தேனுமே துளியே குத்தி 
நிசமாக சீரகமும் கிராம்புங்கூட்டி நிர்ணயமாய் 

நிமப்பித்து ( ? ) மேலே தூவி 
வசமாகவே அந்தமாந்தமெல்லாம் போராமமோடு 

வாந்தியும் போமே . 


( 203) 


பொர மாந்தகணம் (மருந்து) . 


பெருவசம்பு ஓமம் புழுங்கலரிசி அவுரியது 

வேரு மோரஞ்சு கறுவறுத்து 
மருவே காய்ச்சி வகையாய் இருத்து 

வருந்த போராமம் போம் மங்கி . 


( 244 ) 


1. வாந்திக்கு இது 3 - ம் பரிகாரமுறை ( 61-63 - ம் பக்கங்கள் பார்க்க . ) 
இங்கு “ மாந்தம் போம் வாந்திக்கு வசம்புடனே மயிலிறகு சாம்பலாக்கி ) 
என்று எட்டுப்பிரதியில் வரிகள் தவறுதலாக மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது . 
மாந்தம் போம் வாந்திக்கு ” ” என்பது மாந்தம் . போராமம் இவற்றிற்கு 
என்றிருத்தல் வேண்டும் . பிறகு வசம்புடனே மயிலிறகு சாம்பலாக்கி ” 
என்பது செய்யுளின் முதலடியைச் சேர்ந்த வரியாகும் . 


2. இந்தச் செய்யுளில் ஐந்து அடிகள் அமைந்திருப்பதற்குக் காரணம் 
யோசிக்கவேண்டும் . 


3. மாந்தத்திற்தி இது 8 - ம் மருந்து ( 149 - ம் பக்கம் . ) போரமத்திற்கு 
இது 11 - ம் மருந்து ( 152 ம் பக்கம் . ) மாந்தகணத்தின் குறி குணங்களைப்பற்றி 
17 முதல் 20 - ம் பக்கம் வரையில் பார்க்க . 


156 


மாந்தகணத்திற்கு ( மருந்து ) . 
வெளைவேர் சுக்குடனே வெந்தியமும் வெள்ளுள்ளி 

பாளைசேர வசம்பு ஓமம் விழி 
நாளைபொன்னா நீர்நாழிளெலி லென்றாய் ( ? ) நீபருந்த ( ? ) 
மாருதம்போம் காரேனும் மேன்மொழியாய் 

( காண , ( 205 ) 

( ) 


மாந்தம் பாலிகிருகைக்கு . 


வேலிப்பருத்தி ஒரு பிடியும் விரும்பும் சுக்கு சடாமாஞ்சி 
கோலவினாவும் வசம்புள்ளி குறுக்கி மிளகு 

[ மாமையோடு 
சீல ஓம் சீரகமும் சிறுக வறுத்து நீர்வார்த்து 
போலவுளுந்து நீர்வார்த்துப் போதுவிடிய 

[ குடிப்பீரானால் 
பால்மாந்தம் பால்கிருகை வகையுள்ள துவும் போம் 

[ காணே . ( 206 ) . 


அதிசார சுவாசகாசத்திற்கு கிஷாயம் , 


அஞ்சன் வேர் நெற்பொரியும் மாஞ்சிலோடு 

அதிமதுரம் சர்க்கரை தேள்ளாவி யுண்ணக் 
கொஞ்சனவே கொஞ்சு ( பிள்ளை ) க் காய்ச்சல் தீரும் 

குயில் மொழியீர் இன்னுமொன்று கூறக்கேளாய் 


மாந்தகணத்திற்கு இது 9 - ம் மருந்து , இது சம்பந்தமான செய்யுள் 
பெரும்பாலும் வேறு விதமாய் பாலவாகடத்தில் இவ்வாறு காணப்படு 
கிறது : 

வேளைவேர் சுக்குடனே வெந்தயமும் வெள்ளுள்ளி 
பானை வசம்புபகரோமம் -- வாள் விழியாய் 
ஒன்றாகக் காய்ச்சியுடன் குழவிக்கீந்துவிடக் 
கண்டவுடன் மாந்தம்போம் காண் . 


2. மாந்தத்திற்கு இது 10 - வது மருந்து . 
3. இந்தப்பாட்டிலும் ஐந்து அடிகள் இருப்பது யோசிக்கத்தக்கது . 


157 


தஞ்ச மெனிலதிவிடயந் தேனிற் கொள்ளத் 

தாக்குமது அதிசார சுவாசகாசம் 
சஞ்சனலாபி குழல்மடவார் பிள்ளைக்கென்று 

[ வைத்திய நூல் 
சிவனுரைக்குமாறு தானே . 

( 207) 


அதிசாரசுவாச வாந்திக்கு . 


சங்கியுடன் திப்பிலியு மதிவிடயம் கூட்டி தேர்ந்த நெடுங் 

குழந்தைக்குக் கொடுப்பீராகில் 
இங்கிதமாய் சுரமோடு சுவாசம் வாந்தியோடும் 

இன்னுந்தீரும் இன்னும் சொல்லக் கேளும் 
தங்கிய ஆலமுகிள் நாவற்று நீரிலாமிச்சைவேர் காய்ச்சிக் 

குழந்தைக்குக் கொடுப்பீராகில் 
ஆங்கியனும் சுரகாசம் வாந்தியோடதிசாரம் தாக 
மிவை அகலுந்தானே . 

( 208 ) 


"சிறுபாம்புக்கு ( கடிக்கு மருந்து ). 


நித்தமெலிச் செவியும் முள் முருங்கை நல்வேரும் 

திரிபலை ஓணாங்கொடி நீர் 
உத்தகள வாய் விளங்கமெலந் ......... வி மாந்தள 

அத்திவள தாய் விளங்கம் பூச்சிவிழுந்தான் . 


( 209 ) 


1 . " தாகமுடனே அதிசாரஞ் சுவாசம்போகும் . மஞ்சணவுங்குழல் 
மடவாய் பிள்ளைக்கென்று ( பாலவாகட பாடம் .) 


கணம் 


2. மாந்தம் , 

முதலிய நோய்களைப்பற்றிய விஷயங்களுக் 
கிடையில் சிறுபாம்பு விஷக்கடி , விஷம் முதலியதைக் கூறவேண்டிய 
சந்தர்ப்பம் என்னவென்று விளங்கவில்லை . இதற்கு முன்பே விஷயங்களை 
வரிசைக்கிரமமாகக் கூற வேண்டியதில் சில ஒழுங்கீனங்கள் காணனப்பட்டன 
இனி இதுமுதல் அவ்வொழுங்கீனம் வெகு அதிகமாகக் காணப்படும் . 


3. இச்செய்யுளில் சில பிழைகள் காணப்படுவதோடு ஒரு அடியும் 
குறைவாயிருக்கிறது . 


158 


சிறுபாம்பு விஷமருந்து கேளீர் முருங்கை 

இலை தன்னை னொப்பாய் 
இடித்து வைத்து நாழி 

நீரே வைத்து 
நாலிலொன்றாய் ஏற்பக்காலமே கொடுத்த 

இலையை வயிற்றிலே வைத்து 
கோரப்பாய் கட்டச்செந்து விழுங்கொடிய 

கீரி கீரிபாம்பு இதுவே 


(210) 


ஆமக்கடுப்புக்கு (மருந்து) . 
கற்றாழை கொண்டுவந்து கடுகவே சமன் தூக்கி 
இத்தைக்கேள் வெந்தயத்தோடு எலுமிச்சஞ்சாறு 

[ விட்டு 
சுத்தமாய் எரித்துப் பின்னை சுகம்பெற பாலகருக்குச் 
சற்று நீ கொடுத்தாயானால் சகலமாம கடுப்புக் 

( தீரும் ". ( 211 ) 


மாந்தசன்னிக்கு ( மருந்து ) 
கஞ்சாவேரும் ஊமத்தைக்கட்டி 

கடியதிராயின் வேரும் 
பஞ்சாஇந்த வேப்பெண்ணெய் பைய 

வறுத்துப் பொடியாக்கி 


1. இந்தப்பாட்டும் பெரிதும் ஒழுங்கீனமாயுள்ளது . 

2. சிறுபாம்புகடி விஷயத்திற்கு அடுத்து ஆமக்கடுப்பு , மாத்த சன்னி 
முதலிய நோய்களையும் பற்றிக்கூறும் சம்பந்தம் யாதென்று யோசிக்க 
வேண்டும் . 

3. கற்றாழை கொண்டு என்கிற செய்யுள் பாலவாகடத் திரட்டின்படி 
முக்குக்கணத்திற்கு மருந்து முறையைக் கூறுகிறது ; அங்கே அது பின்வரு 
மாறு காணப்படுகிறது 

கற்றாழை கொண்டுவந்து கழுவின சோறெடுத்து 
எற்றான வெந்தயத்தோ டெலுமிச்சம்பழச் சாறுவிட்டு 
சுத்தமாய்க் காய்ச்சி பிள்ளை சுகம் பெற பாலகர்க்கு 
சற்று கொடுத்தால் முக்குணமது தரியாதென்றே . 
4. மாந்தத்திற்கு இது 11 - வது மருந்து . ( 156 - ம் பக்கம் பார்க்க ) 


4 


159 


துஞ்சா நெருப்பில் புகை காட்ட தொற்றும் 

சன்னி அத்தனையும் 
மஞ்சார் குழலாயடி தொழுது மாந்தம் 

போகுங் கண்டீரே . 


( 212 ) 


மாய்ந்து வேப்பெண்ணெய் வேளைவருமூமத்தை கஞ்சா 

சேர்ந்திடு முருங்கையோடு சித்தர மூலங் 
காய்ந்து வெள்ளுள்ளி வசம்பு கம்பளி மஞ்ஞை இறகுப் 
போர்ந்து நீர்க்கோழியண்டம் புகைத்தாந்திரிகம் 

[ போமே . . ( 213 ) 


சுரத்திற்கு (மருந்து ). 
ஏலமதிமதுரம் பர்ப்படகம் ஏற்ற 

சீந்திலறுகு காந்தம் 
சாலவில்வப் பழத்துடனே சமமாம் 

பிச்சம் ( ? ) வேப்பீர்க்கு 
கோலிருநாழி நீர்விட்டு கொதிக்கக் 

காய்ச்சி யுழக்காக்கி 
பாலர் பெரியோர் மாந்தருக்கு 

வருந்திக் கொடுக்க தாகம் போம் . 


( 214 ) 


( பழஞ்சுரத்திற்கு மருந்து ). 
அரிய தூதுவளை சிறுகாஞ் சொறி 

வேரான சீந்தில் பர்ப்படகம் 
பெரிய நொச்சி பேராமுட்டி 

பின்னுஞ் சிற்றாமுட்டியுடன் 


1. மஞ்ஞை = மயில் . 

2. “ எலமதி மதுரம் ” என்னும் முறை தாகம் தீர்க்கும் மருந்தாக 
இருக்கிறது . பாலவாகடத்திரட்டிலும் தாகத்திற்கே இம்முறை கூறப்பட் 
டிருக்கிறது . ஆனால் இங்கு 

ஆனால் இங்கு சுரத்திற்கு ” என்று தலையங்கமிடப்பட் 


டுள்ளது . 


3. பழஞ்சுரத்துக்கு இது மருந்தென்று கூறப்பட்டிருந்தும் , அவ்விதம் 
ஏட்டுப்பிரதியில் தலையங்க மேதும் காணவில்லை ; பாலவாகடத்திரட்டில் 
இது " பழஞ்சுரத்துக்குக் குடிநீர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது . 


160 


கரிய கடுக்காய்தான் கூட்டிக் கஷாயந் 

தான் வைத்து தானிருத்து 
உரிய திப்பிலி பொடி தூவி உகந்து 

கொள்ள பழஞ்சுரம் போமே . 


( 215 ) 


ஆமசுரத்திற்கு . 
உத்தாமணியும் பாவட்டை யுகந்தசங்கு காவட்டை 
சித்த முருங்கை நுணா ( யீர்க்குஞ் சேரக்கூட்டுப் 

[ பொடுதலையும் 
ஒத்த ஓமந் திப்பிலியுமுற்ற வசம்பு துளியோடும் 

சுத்தமாகக் கருஞ்சீரம் சுகமாய் முடிந்தே யட்டிடுமே ) . 
( நீகேள் கரண்டிதானேராகக் கொள்ளவே 

வாகாய்க் கரப்பான் வகைதீரும்- தோகாய் கேள் ) 
சூலைக்கும் தான் கொடுக்கச் சொன்னார் வகை அறிந்து 
பாலிக்கும் பத்தியம் செய்யப்பா 

( 233 ) 


. 


17 


1. சிறிய கடுக்காய்தான் ( பாலவாகடத்திரட்டு .) 

2. இந்தப் பாட்டில் யீர்க்கும் ” என்கிற இரண்டாவது அடியி 
லிருந்து நான்காம் அடி முடிவுவரையில் பாலவாகடத்திலிருந்து எடுத்துச் 
சேர்க்கப்பட்டது . இந்தப் பாட்டு முதல் ஒலைச்சுவடியில் மூன்று ஏடுகள் 
( 78 முதல் 80 - வது வரையில் ) காணவில்லை . ஆகவே சில விஷயம் இடையில் 
( 216 முதல் 232 - ம் பாட்டு வரையில் ) இங்கு விட்டுப் போயிருப்பதாய் அறிக . 

3. ஓலைச்சுவடியில் இழந்துள்ள ஏடுகளில் போனதுபோக 81 - ம் 
ஏட்டில் 233 - ம் பாட்டின் கடைசி இரண்டு அடிகள் இருக்கின்றன ; அதற்கு 
முந்திய இரண்டு அடிகளையும் பாலவாகடத்திரட்டிலிருந்து கண்டறிந்து 
இங்கு சேர்த்திருக்கிறோம் . இப்பாட்டின் ஆரம்பம் நீ கேள் கரண்டிதான் 
என்பது . கரப்பானுக்கு " செருப்படை எண்ணெய் " என்பதைக் கூறும் 
ஒன்பது பாட்டுகளில் இது இறுதிப்பாட்டு , அவ்வொன்பது செய்யுட்களையும் 
இந்த டிப்பணியில் எடுத்தெழுத வியலவில்லை ; அதன் முதற்பாட்டை 
மாத்திரம் இங்கு எடுத்து எழுதுகிறோம் : -- 

செருப்பினடி யிரண்டோடு சேர் கிரந்தி நாயகம் 
வெருக்கில் நிலக்கிழங்கு கொச்சில்- கெடுக்கஞ்சத் 
குப்பியிலை சங்கோடு கொட்டைக் கரந்தையும் 

செப்புங் கழல் துளசி சேர் , 
மற்ற எழுப்பாட்டுகளையும் அப்புஸ்தகத்தில் கரப்பான் பகுதியில் படித்துப் 
பார்க்க . 

( இதில் கிடைத்துள்ள வரையில் கரப்பானுக்கு இது 2 - வது பரிகார 
முறை . ) 


1 


161 


கரப்பானுக்கு . 
கரிசாலை வேரும் கம்பத்திறாய் வேரும் 

கனத்த கருடன் கொடியுடனே 
பொரிச்சால் பொரியும் பொரிகாரம் 

பூதக்கரப்பான் படையுடன் 
நரிச்சா றன்ன வசம்புள்ளி யெனவே 

கெட்ட கரப்பான்கள் 
மதிச்சால் தொண்ணூற்றாறும் 

மாண்டோமென்று போயினரே . 


3 


( 234 ) 


எட்டுவகை கரப்பானுக்கு . 


* எண்வகைக் கரப்பான் இழந்திட வகையுள்ளி 

நீருள்ளி கருஞ்சீரகமும் 
இயம்பிய பூதகரப்பானும் வடக்கிலுகிலுப்பை 

வேர் காட்டினில் பாகல் 


1. கரப்பானுஞ் இது 3 - வது பரிகாரமுறை . 
2 . எரிச்சாலெண்ணெய் வசம்புள்ளி ( பாலவாகடத் திரட்டு .) 
3. “ மறுத்தால் தொண்ணூற்றாறு கரப்பான் ” ( பாலவாகடத்திரட்டு ) 


4. முன்பு 

காப்பான் பதினெட்டுக்குள்ளவிதமே ( 131 - ம் பக்கம் ) 
ச்செய்யுளிலும் எண்வகை கரப்பான் எவையென்று குறிப்பிடவில்லை. 
சம்பந்தமாய் பாலவாகடத்திரட்டிலுள்ள பாடம் வருமாறு : 
எண்வகைக் காப்பானிகழ்த்திடக் கேளாயீருள்ளி கரியசீரகமும் 
இயம்பிய பூதகரப்பானுமீ வட்டக்கிலுப்பைவேர் காட்டினிற் 

[ பாகல் 
ஒண்டிய மூலமுடன் சதகுப்பையுயர் வெள்ளைக் காக்கணான் 

ஓதிய தேவதாரமும் வசம்பு முள்ளறுகுட 
னன்புள சீனப்பட்டையுஞ்சுத்தி வின்றிடும் வகைவகைப்பலங் கால் 

நாடு நேர்வாள விதையிருபது பின் நற்சங்கங்குப்பி நீர் நாழி 
அண்டரைத்ததில் சிற்றாமணக்கெண்ணெ யதுவொரு நாழி விட்ட 
ருந்த ஆமொரு காசாயுடல் தனிற் பூசவவையெட்டு மகலுமா 

( மென்றே . 
( கரப்பானுஞ் இது 4 - வது பரிகாரமுறை . ) 
21 


162 . 


ஒன்றிய மூலமுடன் சதகுப்பை உயர்வெள்ளைக் 

காக்கணாமூலம் மோதிய 
தேவதாரம் நேர்வசம்பு உயர் சங்கு 

வெள்ளறுகுடனே 
நன்னிய சீனிப்பட்டைப் பிச்சுத்தினவன்றிடும் 

வகை வகைப் பலங்கால் 
நாடுநேர் வாள 

விதை இருப்பதும் 
பின்னல்ல சங்கங்குப்பிச்சாறு நாழியொன்று 

அரைத்து அதில் 
சிற்றாமணக்கெண்ணெய் இவை யொரு நாழி 

இட்டு அருந்த ஆமிரு 
காசிடை உடலிற்பூச அவதின் 

மடறா முப்புகலுவாயே ( ? ) 


( 235 ) 


தலை மாந்தத்திற்கு . 


" வேலிப்பருத்தி குப்பைமேனி வேளை 

இரண்டு முலையுடனே 
ஆலித்துண்ணும் கத்தரி இலை அஞ்சு 

வகைக்குச் சாறுகொண்டு 


1. தலைமாந்த குறிகுணம் : 
தலையுங் கனத்தே யுடலூதிச் சரீரந்தனிலே வலியுண்டாம் 
குவையும் வலித்துத் துள்ளிவிழும் குளிருஞ்சுரமும் வேர்வைவிடும் 
சிலையின் புருவத்தலை நிமிரா சேட்டை மிகவே செய்விக்கும் 
மலையினுயர்ந்த தனத்தாளே வாதைப்படுத்தும் தலைமாந்தம் ” 

( பாலவாகடத் திரட்டு . ) 


2. இதனடியில் வரும் இரண்டு பாட்டுகளும் பொதுவாக மாந்த 
நோய்க்கு பாலவாகடத்தில் கூறப்பட்டுள்ளன . 

வேலிப்பருத்தி மேனியுடன் வேளையீண்டு பொடுதலையும் 
ஆலித்தின்னு மகத்தியிலையாறும் வதக்கிச் சாறு கொடு 
கோலவசம்பும் ஆமையோடுங் குலவுமோமஞ் சுட்டரைத்துக் 
காலிற்கையிற் றுவளையிட்டுக் கடுகக் கொடு மாந்தம்போம் . 

(பாலவாகடத்திரட்டுப் பாடம் . ) 


163 


கோலவசம்பு மாமையோடு கொடி 

ஓமம் சுட்டரைத்து 
காலில் தலையும் துவளையிட்டு கடுகக் 
-- கொடுக்க மாந்தம் போமே . 

( 236 ) 
உத்தாமணியும் போய்மருட்டி 

உகந்த சாணாக்கிலையுடனே 
வித்தாரமுள்ள வெதுப்படக்கி 

வெண்ணொச்சி இவை ஆறும் 
ஒத்தே வதக்கி சாறுகொண்டு உகந்து 

வசம்பு சிறுதேக்கு 
சற்றே ஆமைஓடுசுட்டு சத்திக்கொடுக்க ( ? ) 
மாந்தம் போமே . 

(237 ) 
உப்பு மாந்தத்திற்கு . 
குப்பமேனியும் உப்பும் கசக்கியே கொள்ளச் 

சாரமே காசிடை தானுமே 
செப்பாகுமே உப்பலு மாந்தமும் 

சீக்கிரத்திலே துறத்திவிடும் 
தப்பினால் முக்கா வேளையும் சுக்குடன் தக்க 

ஓமம் வறுத்துடங்கையிட 
ஒப்பில்லாதொரு உப்பலுமாந்தமும் ஓதுவார்கள் 
உயர் தொழிலாணியே ( ? ) 

( 238 ) 
செரியா மாந்தம் . 
ஓம்முடன் கோஷ்டமும் சிற்றரத்தை உயர் வசம்பும் 

கருக்கிட்டுக் கிஷாயமாக்கிச் 
சாமமுடன் அருந்திடவே செரியாமாந்தமும் கழிச்சலுமே 

போமென்று கருதிச்சொன்னாமே 
1 . “ சாற்றிற்கொடு மாந்தம் போமே. ” ( பாலவாகடத்திரட்டு ) 
2. உப்பு மாந்தக் குறிகுணம் : 
“ தெளிந்த தாகமுஞ் சுரமுடன் பிதற்றலுஞ் சேரு மிக்க 
களங்கமாயிரைந்துப் பறப்பிக் கழிந்துடனே 
வளர்ந்த வாந்தியு முலையை நீந்தாமலு மயக்கந் 
தளர்ந்தாலுப்பு மாந்தமென்றறியாய் நீதானே . ” 

( பாலவாகடத்திரட்டு . ) 
3 . ஓமமுடன் கனகோஷ்டங் உயர் வசம்பும் " ( பாலவாகடபாடம் ) 


164 


சாமமுடனுப்பலும் போம் வலியும் தீர்ந்து சதிருடனே 

சொன்னதெல்லாம் செருக்கும் பிள்ளை 
நாமமுள்ள சொல் கேட்டு நாமுரைத்தோம் நலமாகும் 
தரணியோருக்கு நன்மைதானே . 

( 239 ) 


நீர்மாந்தத்துக்கு ( மருந்து ). 


நொச்சி இலை வேளை இலை குப்பமேனி நுணாஇலை 

பேய்மிரட்டி தும்பையோடு 
பச்சிலை எல்லாம் வெதுப்பீயேதான் பதமாக சாறு 

மிகப் பிழிந்து கொண்டு 
உச்சிதமாம் வசம்புள்ளி மிளகோடு ஓமமுகந்து 

வருமுதல் சாற்றில் அரைத்துக் காய்ச்சி 
நிச்சயமாய் பாலகர்க்குக் கொடுக்கவேதான் நீர் மாந்தம் 
ஏகுமென்று நித்தன் சொன்னான் . 

( 240 ) 


போர்மாந்தத்துக்கு ( மருந்து ). 
உத்தாமணியை அனல் தாக்கி ரசம் வாங்கி 

பெத்தோரப் பாலில் சீரகமும் கடுகுரோகணியும் 
வித்தாரமாக உரைத்து அருந்தவே பொரமாந்த மயக்கம் 

[ போம் 
தாமரைபோல முகமுண்டாய் நலமாகும் மாந்தம் 

[ நாடாதே . ( 241 ) 


6 


1 . சதிருடனே யுண்டதெல்லாம் செரிக்கும் பிள்ளை ” (பாலவாகடத் 
திரட்டு . ) 

2. நீர்மாந்தக் குறிகுணம் 18 , 109- ம் பக்கங்கள் பார்க்க . 

3. செரியாமாந்தத்தின் குறிகுணம் முன்பு 19 , 110 - ம் பக்கங்கள் 
பார்க்க . 

4 . நீர்மாந்தம் போகு நித்தமுனி சொன்னாரே . ( பாலவாகடத் 
திரட்டு , 

5. போர்மாந்தத்துக்கு இது 12 - ம் மருந்து ( 155 - ம் பக்கம் பார்க்க . ) 


165 


அசமதாம் வசம்புடனே 

ஆயோடிடு சீரகமும் 
வசமாய் சிறுதேக்குடனே வகையாய் 

வறுத்து மணிச்சாற்றில் 
நிசமாய் குழப்பிக் கொதியிட்டு நிறைய 

சங்கு கொடுப்பீராய் 
அசையாமாந்தம் வயிறுஉப்பல் அகலப் 

போகும் அணுகாதே . 


( 242 ) 


2 


சுழிகணத்திற்கு ( மருந்து ). 
சிங்கி கர்க்கடகம் சீந்தில் சீரகம் வில்வ ஓடு 

எங்குமே புகள்விடையம் ரோகிணி கண்டகாரி 
ரெங்கமா முசுக்கைமுள்ளி பூகல் தூதுவளை திப்பிலியும் 
கங்கைநீரால் காச்சிக் கொள்ள கணங்கள் சுவாசம் 

( போமே . ( 243 ) 


தசுரத்திற்கு (மருந்து ) 
நாட்டுமூலம் தூதுவளை நல்ல 

கண்டங்கத்திரி வேர் 
கோஷ்டம் சிங்சி முசுமுசுக்கை முள்ளி 

கொடியவரத்தை திரிகடுகு 


1. சுழிகணத்தின் குறிகுணங்கள் முன்பே ( 123 - ம் பக்கம் ) கூறப்பட் 
டிருக்கின் றன . 

2. " உங்கதி விடைய நீதானும் உரோகிணி ” ( பாலவாகடத்திரட்டு .) 

3. “ பொங்கமா முசுக்கைமுள்ளி புகல்கணை தூதுவளை கங்கை நீர் 
காய்ச்சிக்கொள்ளக் கணஞ்சுழி சுவாசம் போமே. ” ( பாலவாகடத்திரட்டு . ) 

4. கரப்பான்கள் , கணங்கள் , மாந்தங்கள் , சீதசுரம் முதலிய விஷ 
யங்கள் இங்கு ஓர் ஒழுங்குமுறையின்றி , தோன்றியவாறு குறிக்கப்பட்டிருக் 
கின்றன. சீதசுரக்குறிகள் பின்வருமாறு ; 
சீதசுர தாகமது 

சில்லென்னல் காய்தல் கண் 
போ தமிகச் செருகல் புன் தாகம் - கோதின் 
கடிவிடம் போலுடலம் காண்டலயர் தல் 
கடிமலர்க் கூந்தலாய் காண் , " 

( பாலவாகடத்திரட்டு ,) 


166 


எட்டு படியே கிஷாயம் வைத்து இதமாய் 

ஆறுபோது அருந்தில் 
ஓட்டமிடும் சுரமிருமல் காய்ச்சல் 

சீதசுரமும் போமே . 


( 244 ) 


ஆமசுரத்திற்கு ( மருந்து ). 


உத்தாமணியும் பாவட்டை உகந்த சங்கு தூதுவளை 
மெத்தக் கடுகும் பொடுதலையும் வேண்டும் ஓமம் 

[ திப்பிலியும் 
ஒத்தமிளகு வசம்புள்ளி ஒடித்த ஆமையோட்டுடனே 
குற்றமறவே முடிந்திட்டு குடிப்பீராமங் 

( குடிப்போமே . ( 245) 


* விக்கல் அதிசாரத்திற்கு (மருந்து ). 


சீந்தியும் திப்பிலியும் விடையங்கூட்டித் தேனோடு 

குழந்தைக்குத் திரிக்கவேணும் 
தாங்கிய ஆலமானாவத் துளிர்தான் காய்ச்சித் 

தரிப்பீரானால் ஆகியெட்டுச் சுரந்தான் ( 2 ) 


1 . 14 ஏட்டின்படியே குடிநீர்வைத்து இதமாயாறு போதருந்த ஓட்ட 
மோடுஞ் சுரமிருமலொடுங்கிச் சீதசுரம் போமே . 

( பாலவாகடத்திரட்டு .). 


2. ஆமசுரத்தின் குறிகுணங்களைப்பற்றி 129 - ம் பக்கம் பார்க்க . 
ஆமசுரத்திற்கு இது 2 - ம் மருந்து . ( 160 - ம் பக்கம் பார்க்க .) இதனடியில் 
வரும் செய்யுள் பாலவாகடத்திரட்டில் உள்ள பாடத்தினும் பெரும்பாலும் 
மாறுபடுகிறது . அது பின்வருமாறு : 

உத்தாமணியும் பாவட்டை யுகந்த சங்கு காவட்டை 
சித்தமுருங்கை நுணாயீர்க்குஞ் சேரக்கூட்டுப் பொடுதலையும் 
ஒத்த வோமந்திப்பிலியு முற்ற வசம்பு துளியோடும் 
சுத்தமாகக் கருஞ்சீரம் சுகமாய் முடிந்தே யட்டிடுமே . 


60 


3. விக்கலுக்கு இது 2 - ம் பரிகாரமுறை . ( 61 - ம் பக்கம் பார்க்க .) 


167 


விக்கல் அதிசாரம் இடை அடங்குமாறு 

பண்டு தரிக்கச்சொன்னார் 
இந்தப் பார்தனிலே நாமும் இதைப் 

பகருகின்றோமே . 


( 246 ) 


கண்ணுக்கு ( மருந்து ). 
பளம்பாசிகள் பூண்டு வெதுப்படக்கி பகல் 

நல்ல வல்லாரை தகரை கூட்டி 
இளம்பாகாகக் காய்ச்சி நீர் தனிலே தான் கூட்டி 

இரு சீரகமும் கோரோசனையுந் தான் 
விரும்பாலகர் தனக்கு விரும்பக் கொள்ள விட்டு ஓடுங் 

கணமெல்லாம் வெதுப்புமாகும் 
இளம்பாலர் தங்களுக்கு நல்லதென்று கேவலமாய் 
உரைக்க இது கேளுந்தானே . 

( 247 ) 


1. இச்செய்யுள் பெரிதும் ஒழுங்கீனமாகக் காணப்படுகிறது . 


2. கணநோய் முதலியவற்றைக் கூறுமிடத்தில் " கண்ணுக்கு மருந்து " 
என்கிற விஷயம் வருவதும் முற்றிலும் ஒழுங்காயில்லை . இச்செய்யுளி 
லேயே ஒடுங்கணமெல்லாம் என்றிருப்பதைப் பார்க்கவும் . பாலவாகடத் 
திலும் இவ்விஷயம் கணநோய்க்கே கூறப்பட்டிருக்கிறது . ஆகவே கண் 
ணுக்கு " மருந்தென்கிற தலையங்கம் தவரென்று தெரிகிறது . 
3. பழம்பாசி கணப்பூண்டு வெதுப்படக்கி 

பசிய நல்ல வல்லாரை தகரை கூட்டி 
குழம்பாகக் காய்ச்சிய நீர் தன்னிலேதான் 

கூட்டியிரு சீரகங்கோரோசனை 
விமும்பாலர் கணந்தனுக்கு விரும்பிக்கொள்ன 

விட்டோடுங் கணமெல்லாம் வெதுப்புமாறும் 
கொழும்பாலர் தங்களுக்கே யேலாதென்று 
கேவலமா யுரைக்கலினி கேளுந்தானே . ” 

(பாலவாகடத் திரட்டுப்பாடம் .) 


168 


கணம் என்னப்பட்ட அகற்த்திற்கு(?) 
அதிமதுரம் மேலோடு லவங்கப்பட்டை 

ஆண்செண்பக மொட்டு கோஷ்டந்தானும் 
விதியுடனே சுக்கும் சீரகமும் முத்தம் விதமாக 

வறுத்துப்பொடி இடித்துக் கொண்டு 
சதிருடனே சர்க்கரையுங்கூட்டிச் சேர்த்து சகலபிள்ளை 

அருந்திடவே சபலமாகும் 
மதியுடைய பெண்ணரசே கணமும் போகும் மறுகாய்ச்சல் 
என்றதெல்லாம் மாறுந்தானே . 

( 248 ) 


2 


குளிர்காய்ச்சல் கடுப்புக்கு (மருந்து ) 
உள்ளியின் தைலம் வாங்கி ஒக்கவே 

திறாயின் ( ? ) வேரும் 
கொள்ளிய ) பொன்னாங்கண்ணி 

சாரணைவேரும் காட்டில் 


1 . பாலவாகடத்திரட்டில் இத்தலையங்கம் கணக்காய்ச்சல் மாற 
லுக்கு என்று இருக்கிறது . இப்பாட்டிற்கு அதிலுள்ள பாடம் வருமாறு ; -- 
" அதிமதுர மேலமுடன் லவங்கப்பட்டை 

யான சண்பகமொக்கு கோட்டந்தானும் 
விதியுடனே சுக்குஞ்சீரகமு முத்தம் 

விதவிதமாய் வறுத்திடித்துப் பொடித்துக் கொண்டு 
சதிருவனே சர்க்கரையுங் கூடச்சேர்த்துச் 

சகலபிள்ளை யருந் திடவே சபலமாகும் 
மதிநுதல்சேர் பெண்ணரசே கணமும் போகும் 

மாறிவருங் காய்ச்சலெலா மாறுந்தானே . 
(இச்செய்யுளின்படி இவ்விஷயம் கணத்திற்கும் மறுசுரம் என்கிற 
முறைக்காய்ச்சலுக்கும் பரிகாரம் கூறுவதால் கணம் என்னப்பட்ட 
சுரத்திற்கு என்கிற தலையங்கம் முற்றிலும் பிசகானது என்று தெரி 
கிறது ) . இந்த முறை கணத்திற்கு 5 - வது பரிகாரமாகும் . ( 153 - ம் பக்கம் ) . 
2 . குளிர்ச்சுரக்குறி குணம் வருமாறு : 

11 குளிர்ச்சுரமே முன் குளிர் கூடினபின் காய்ச்சல் 
நளிராலுடல் வளை தல் நாவும்-- களியின்றி 
நீர்வரண்டு வேட்கையுறல் நேருமுடல் மேற்றோலில் 
சார்ந்த நமை யுண்டென்று சாற்று , 

(பாலவாகடத்திரட்டு ) 


169 


தள்ளியே அரைத்த உண்டைதான் 

இரு கழஞ்சி கூட்டி 
கொள்ளிவேர் ஆமம் போகும் குளிர்சுரம் 

கடுப்பும் போமே . 


( 249 ) 


ஆம சுரத்திற்கு (மருந்து ). 
" வேப்பிலுப்பை மாவிலங்கை பாவட்டை முருங்கை 

[ விருப்பமுடன் 
இலையீர்க்குச் சிறு பிடிகள் சேர்த்து 
கோப்பிலோதி நுணா உத்தாமணி வேணித்தண்டும் 

கொடி சாரடைவேரும் 
பேய்ப்பாச் சொத்தித்தண்டும் ( ? ) காய்ப்பிலே வறுத்து 

இரு நாழி நீரில் கற்கந் 
திப்பிலி மிளகு மாமையோடு வாய்ப்பிலே வசம்பு ஓமம் 
சுக்கு முடிந்திட்டால் வகையாக ஆமசுரம் + மாறல் 

( போமே . ( 250 ) 


1. " உள்ளியைத் தைலம் வாங்கி யொக்கவே தராலின் வேரும் 

தள்ளிய பொன்னாங்காணி சாரணைவேருங் கூட்டி 
ஒள்ளிய மாயரைத்தங் குண்டையோர் கழஞ்ச தாக்கிக் 
கொள்ளவே யாமமற்ற குளிர்சுரங் கடுப்பும் போமே . 

( பாலவாகடத்திரட்டுப் பாடம் ) . 


2. ஆமசுரத்திற்கு இது 3 - ம் பரிகாரமுறை . ( 166 - ம் பக்கம் பார்க்க ) . 


3. இப்பாட்டு பாலவாகடத் திரட்டில் பின்வருமாறு காணப்படுகிறது : 


வேப்பிலுப்பை மாவிலிங்கு பாவட்டைச் சிக்கு 

விருப்பமுடனிலை யீர்க்குப்பிடிகள சேர்த்துக் 
கோப்பிலோதி நுணாவேலி வேளைவேரும் 

கொடிய சாரணைவேரும் பெரும்பாச்சோற்றி 
காப்பிலே வறுத்திரு நாழி நீரிற் 

கற்கந் திப்பிலி மிளகு மாமையோடு 
வாய்ப்பசுக்கு வசம்போம முடிந் திட்டக்கால் 

வகையாக வாமசுரம் மாறல் போமே . 


4 . 


மாறல் = முறைக்காய்ச்சல் . 
22 


170 


அக்கரம் பதினெட்டுக்கு எண்ணெய் . 
இன் பூறல் சிறுகீரை முசுமுசுக்கை கோவை 

எலிச்செவியும் குரும்பை பொன்னாங்கணி யிண்டு 
அன்பான குப்பைமேனி அவுரியோடு 

பொடுதலை நல்ல ஆடாதொடை 
அன்பான வல்லாரை துளசிவாய்விளா தூதுவளை 

கோழியவரை கொன்னை 
முன்பானத் தகரையான தகரையோடு முருங்கப்பட்டை 
விஷ்ணுக்கிராந்தி கூட்டே . 

( 251 ) 
கூட்டோ நிலைத்தாமரை பர்ப்படகம் 

நிம்பங் கொள்ளானை 
வாட்டு நறுவிலி இலைபுரசு ரசமெல்லாம் 

வாங்கி எண்ணெய் கொட்டி வகையாய்ச் சேர்த்து 
பூட்டு கற்ககத் திரவியம் ஓர்உள்ளி துத்தம் னாவில்( ? ) 

( கோரோசனை கட்டிதானே . ( 252 ) 


1. சூலி , நீதி , சோதி , வீமி , குண்டி , கபாலி , குமரி என்று ஏழு 
அக்கரங்கள் தான் உண்டு . பதினெண் அக்கரங்கள் எவை எனத் தெரிய 
வில்லை . 


2 . பாலவாகடத்திரட்டிலுள்ளபடி ( 1 ) இந்த மருந்து முறைக்கு 
பாலசஞ்சீவி எண்ணெய் என்று பெயர் . இதன் பிறகு 253 ம் பாட்டின் 
முடிவிலும் இப்பெயர் குறிக்கப்பட்டுள்ளது . ( 2 ) இம்முறை கணம் , அச்சரம் , 
காய்ச்சல் ஆகியவற்றிற்கு ஏற்ற மருந்தென்றும் அங்கு கூறப்பட்டுள்ளது . 

3. இப்பாட்டு முற்றிலுமே ஒழுங்காகக் காணப்படவில்லை ; பாட்டு 
நாலு அடிகளுள்ள தாகவுமில்லை. இது பாலவாகடத்திரட்டில் பின் வருமாறு 
காணப்படுகிறது : -- 
கூட்டு மோரிதழ் வனசம்படகம் நிம்பம் 

கொள்ளானை நெரிஞ்சில் நரிப்பய றீருள்ளி 
வாட்டு நறுவிலியினிலைச் சுரசமெல்லாம் 

வாங்கி யெண்ணெய்க் கொன்றிரட்டி வகையாய்ச் சேர்த்துப் 
பூட்டு கற்கம் பஞ்சமூலஞ் ஜாதிக்காய் 

புதிய கருஞ்சீரகமும் ஜாதிப்பத்திரி 
நாட்டு பஞ்சத்திரவியமோடுள்ளி துத்தம் 

நற்கோரோசனை காசுக்கட்டி தானே . 
(பஞ்சத்திரவ்யம் என்பதைப்பற்றி 172 - ம் பக்கம் பார்க்க , ) 


171 


கட்டி கடப்பிசினோர்கள் இஞ்சி 
கூட்டிக் கலந்து அரைத்து மெழுகுபதம் இறுத்துக் 

( கொண்டு 
திட்டமுடன் அருந்திட அக்கரக்காய்ச்சல் போச்சு 

அந்தபதினெண் கணமும் நசைகிகட்டோடும் 
வட்டமுலைப் பெண்ணரசே பத்தியங்கேள் 

வகையான ஈருள்ளி முருங்கைக்கீரை 
சட்டமுடன் துந்து சொன்னேன் பாலசஞ்சீவி 
இந்த எண்ணெய் சபலந்தானே . 

( 253 ) 


( ஆமபேராம அத்திசுரங்களுக்கு மருந்து ). 


நாயர்வேளை நற்செம்பருத்தி 
சிறுமணத்தக்காளி பொன்னாவரை சிறுதகரை 

[ பழம்பாசி 
சமுத்திரச்சோகி பகிரம்மா பச்சரிசிப்பார் ( ? ) ( 254 ) 


பாரில் விளாவிடம்பின் பட்டை இலை 

எலுமிச்சை செம்பருத்தி இரண்டு செம்முள்ளி 
காரமால் துளபந்துவன் இலைவளரும் பாவட்டை 

( இலையே ( 255 ) 


1. " கட்டிக்கம்பிப் பிசினியொரு கழஞ்சு கூட்டிக் 

கலந்தரைத்து மெழுகுபதம் வடித்துக்கொண்டு 
திட்டமுடனருந் திட அக்கரங்கள் காய்ச்சல் 

சேர்ந்த பதினெண் கணமும் திசைகெட்டோடும் 
வட்ட தனப்பெண்ணரசே பத்தியங்கேள் 

வகையான ஈருள்ளி முருங்கக்கீரை 
கட்டமுடனே உண்ணச்சொன்னேன் பாலசஞ்சீவி 
இந்த எண்ணெய் சபலந்தானே . 

( பாலவாகட பாடம் .) 


2. இந்தப்பாட்டு ஒழுங்கீனமாகவும் குறைவாகவும் இருக்கிறது . 


3. இந்தப்பாட்டும் அரைகுறையாகவே காணப்படுகிறது . 


172 


பரிவாம் பொடுதலையும் பச்சைகழையின் இலை 

நரியான பயறு செருப்படியும் - அரிதான 
கோழியவரை துவரை 
சுரைக் கொள்ளுப்பட்டை வாழும்முருங்கை 

[ அகத்தியே . ( 256 ) 


கற்றுழஞ்சோறு. கணப்பூண்டு ஈருள் 

சித்தவரை இறகுநிலை சிறுசிள்ளி - கொத்தாருங் 
கோடகசாலை இலை. இவைதான் கொண்டு 
தனிச்சாறு சமன் காடிதனில் வார்ப்பதற்குத் 

[ தான் . ( 257 ) 


ஆமணக்கெண்ணெய் அளந்து குருணி விட்டுத் 

தாமணிக்குழலே தான் - வெய்யலில் வை 
ஓமமுடன் சாதிக்காய் சாதிபத்திரி தன்வசம்பு 

கொத்தமல்லி கோதில்லா வெள்ளுள்ளி. 


( 258 ) 


பஞ்சத்திரவியமும் பண்பான திப்பிலியும் 

மிஞ்சாவராகனிடை இரண்டாய் - அஞ்சாது 
அரைத்துக் கரைத்து மெழுகான பதம் பார்த்து 

உரைத்தபடி இறுத்துக்கொள்ளே . 


( 259 ) 


1. அதிமதுரம் , ஏலம் , கோஷ்டம் , செண்பகப்பூ , லவங்கம் இவ் 
வைந்தும் பஞ்சத்திரவ்யம் எனப்படும் , 


- 173 


உள்ளே தான் கொள்வதொரு சீர்கரண்டி எண்ணெய் 

விள்ளாத சீதம் விஞ்சிக்கு மென்ன - மெள்ளப்போம் 
அஸ்திசுரம் போகும் இதற்கு நல்ல சீரான 
பத்தியமே செய் . 

( 260 ) 


1. இங்கு ஆமசுரம் முதலியதற்குப் பரிகாரமாய் நாயர்வேளை ) 
முதல் உள்ளே தான் என்கிறவரையில் பத்துப் பாட்டுகள் வரிசையாகக் 
கூறப்பட்டுள்ளன . அவை எல்லாம் வெண்பாக்கள் . இப்பாட்டுகளுக்கும் 
இதே முறையில் பாலவாகடத் திரட்டிலுள்ள எழு பாட்டுகளுக்கும் பல 
மாறுதல்கள் காணப்படுகின்றன ; இங்குள்ளவை. ஒழுங்காகவுயில்லை . ஆகவே 
அந்த 7 - பாட்டுகளையும் இங்கே விளக்குகிறோம் : 

* நறுவேளை நாய்வேளை நற் செம்பருத்தி 
சிறுமணித்தக்காளி செவ்வவரை -- சிறிய 
தகரை பழம்பாசி சமுத்திராசோகி 
பகரம்மான் பச்சரிசி பார் . 
" பாரில் விளாவடிம்பு பட்டையிலைவேலி 
சேரும் பருத்தியிண்டு செம்முள்ளி - காரி 
துளபந் தராயினிலை சொல்லும்பருத்தி 
பளையாம் பாவட்டை பரி . 
பரிவாம் பொடுதலையும் பச்சைக்கழற்சி 
நரிப்பயறு புள்ளடியும் நாடி - அரிதான 
கோழியவரை சரக்கொன்றையின் பட்டை 
வாழ்முருங்கையும் அகத்தி வை , 
" கற்றாழைச்சோறும் கணப்பூண்டு மீருள்ளி 
சிற்றாகும் பீர்க்கு சிறுசின்னி - பற்றான 
கோடகத்தின் சாலைகொண்டு தனிச்சாறு சமன் 
சாடிதனில் வார் பதக்குதான் . 
ஆமணக்கெண்ணெ யளந்தே குருணிவிட்டு 
தாமரைக்கும் வெயிலிலே தான் வைத்தல் - ஓமமுடன் 
சாதிக்காய் சாதிபத்திரி தண் வசம்பு கொத்துமல்லி 
கோதில்லா வெள்ளுள்ளி கூட்டு , 
“ பஞ்சத்திரவியமும் பண்பான திப்பிலியும் 
எஞ்சாவராக னிரண்டாகும் - அஞ்சா 
தரைத்துக் கரைத்து மெழுகான பதம்பார்த்தே 
குறைத்தபடி யிறுத்துக்கொள் . 
" உள்ளேதான் கொள்வதொரு காண்டியெண்ணெயாம் 
விள்ளாதவாமம் விழுவிக்கும் - மெள்ளமெள்ளப் 
போராமம் அத்திசுரம் போக்குவதற்கு நல்ல 
சீராகப் பத்தியமே செய் . 


22 


174 


1 கோரோசனை லேகியம் . 


முலைப்பால் வயது பதினாறுள்ளவளுக்கு முந்தூர் முலைப்பா 
லூறிய தளமெல்லிய இவள் வயதும் ஐம்பத்திநாலும் இசைந் 
தார் நாழியதற்கு அப்பால் முயலும் விருத்தருக்கு நீர் நாழி 
மூன்று நாழிக்குங் ( ? ) கொடுத்திடவே உரை செருத்தி ராக்க 
முடன் உயர்ந்த கலைக்கொம்பின் நேய சேரதனில் ( ? ) துளசிக் 
கொடி முடக்கொத்தானும் உள்ளி குருவிளா வேலிப்பருத்தி 
நான்குவகை கருஞ்சீரகம் காசிடைபோட்டு சிவந்திடும் பதத்தி 
லிறக்கியே அரைத்து , திரும்ப வள நெய்தனிலே கரைத்து மருவு 
ரோசனையும் காசிடை நான்கு சாதிக்காயுடன் பத்திரி ஏலம் 
வகைக்குக் காசிடை பொடியும் மதுதனிலே இட்டு , அதனை 
இப்படியுமான இயலப்போட்டு அதை கிண்டி இருந்திடும் புட்றி 
இயலபோட்டு அதைகிண்டி இருந்திடும் புட்டி வெல்லம் சர்க் 
கரையும் பூரம் சொல்லவே உலகில் பெரிய மானிடருக்கு தூது 
வளங்காய் அளவு அது துலங்கிய குழந்தைக்கு அதில் பாதி 
சுகமுடன் அருந்திடக்கேளு இல்லதோர் மாந்தம் இருமல் 
பேராமமிதன் கனவாய் வெத்த முக்குணமும் ஏங்கிய 2 - ம் 
பிழைத்து பெருக்குமென்று இயம்பினோர் விளக்கெல்லாம் 
வாயில் இது பெரியோர் கோரோசனைக்கு சத்தி 

ஆசனங்கா 
லெரிவுமே போக்கும் அத்தனை வினையுங் கண்டிடுமே தலபுடன் ? 
( ? ) அறிந்து நீர் பாரும் வல்லவர்சொல்லை அறிந்து வாகடத்தை 
வருக்கு இவை மறவாமனத்துடன் படிக்க வல்வினை அகற் 
றிடும் இதுவே . 


( 261-- 265 ) 


கோரோசனை லேகியம் எந்த நூலிலும் அரிது . மேலும் இங்கு 
அதைக் கூறுவதற்குச் சந்தர்ப்பம் சரியா என்பதும் சந்தேகம் , விஷயமும் 
மிக்க ஒழுங்கீனமாகவும் எழுதப்பட்டுள்ளது . 


2 . இச்செய்யுள் இரண்டு எண்சீர் விருத்தமோ அல்லது பதினான்கு 
கழிச்சீர் விருத்தமோ நன்கு விளங்கவில்லை ; அடிகள் ஆரம்பமும் முடிவும் 
எங்கென்பதும் குறிக்க முடியாமல் , திருத்தமுடியாத பிழைகள் 
அடங்கியதாகவும் காணப்படுகிறது . 


பல 


175 


வெட்கைக்கு (மருந்து ) . 


திசையாம் முலைப்பாலில் சேருமென்னப் பாதி 

பசையாகும் பஞ்சவிடையம் - விசையறக் 
குப்பை மரமஞ்சள் கடுகுரோகிணி காட்சி 

யொப்புடனே வெட்கையறுமோது . 


( 263 ) 


கழிச்சலுக்கு ( மருந்து ). 
ஓதும் வெண்குள்ளி விரை தோலித்து உட்பருப்பு 

மாது புளியம்விதை தோலுரித்துப்பால் - மேதினியில் 
ஓர் கழஞ்சுண்ண வெண்ணெயில் மெள்ளவிடும் 

நீர்கழிச்சல் நின்றுவிடும் தேன்மொழியாய் நேர் . ( 264 ) 


3 


ஆமசுரத்திற்கு கிஷாயம் . 


கூறுமெனும் பாவட்டை கொன்ற செறி ( ? ) ஏரண்டம் 

வீறுன வேலிப்பருத்தி வெறிவையின் ( ? ) -- காறுகின்ற 
நன்மிளகு கூட்டி நயமாய் கிஷாயமிடில் 
அஞ்சன மில்லையாம சுரம் செப்பு * . 

( 265 ) 


1 . 


வெட்கை - நீர்வெட்கை ; நாவறட்சி . 


2. கழிச்சல் குறிகுணம் பின்வருமாறு : 
" வாந்தி பிராந்தி மூர்ச்சையதாய் வாயுங்குரலுஞ் சீரணித்துக் 
காய்ந்து மேனி வெதுவெதுப்பாய்க் கைகால் குளிர்ந்து வலியுண்டாம் 
சேர்ந்து கழியு மலந்தானும் சீர்கெட்டிருக்கும் பலவிதமாய்ப் 
போந்தமாந்தக் கழிச்சலிது பொல்லாதெனவே புகன்றனரே . " 

( பாலவாகடத்திரட்டு) 


3. ஆமசுரத்திற்கு இது 4 -ம் பரிகாரமுதை (169- ம் பக்கம் பார்க்க ). 


4. இப்பாட்டு பாலவாகடத்திரட்டில் பின்வருமாறுள்ளது : - 

* கூறுகின்ற பாவட்டை கொன்றை சிற்றாமுட்டியின்வேர் 
வீறுடன் வேலிப்பருத்தி வேருடனே -- நாறுகின்ற 
நன்மிளகு சு... ட்டி நலமாகக் கஷாயமிடச் 
சென்மமிலை யாமசுரஞ் செப்பு . 


176 


விஷ மாந்தத்திற்கு ( மருந்து ). 


முருவலி நன்னாரியோடு வெள்வெங்காயம் 

வசம்போடு இந்துப்பு கடுக்காய் முள்ளியம் 
மருவிய நாரத்தை எலுமிச்சை வெள்ளை( வாகான ) 

--தலைதாங்கி கீழாநெல்லி 
வருசுரையும் பூசுணியும் பெய்ப்பாச்சோத்தி வளர் 

( குரட்டை 
மால்கரந்தையோர் வகை ஒன்றாக்கி 
பெருகநீ விட்டுக்காய்ச்சிக் கொள்ள மேல் 
விஷமாந்த கணம் போமே . 

(266) 


"பழைய வெதுப்புக்கு ( மருந்து ). 


வேசது சமூல பலமது அன்பது காடி பதக்கு விட்டு எரித் 
திட்டால் பன்னெண்ணை பகரெறா நாழியிற் கரக்கம் தழைத்திடு 
வெருகங்கிழங்குக்கு ஒரு பலஞ் சுக்கோடு மறமஞ்சளத்தான் 
கடுகு தேவதாரமோர்த்தை சதகுப்பை செவ்வியம் லவங்கம் 
( மி ) ளகு கரியசீரகம் ரேணுகம் வகைக்கு கழிஞ்சு அரைத்து 
எரித்து மேல்பூச சுழிகிடும் மாந்தமோடு சுரமும் ஏழுவகை 


1. விஷமாந்தகணத்தின் குறிகுணம் 111 , 116 - ம் பக்கங்கள் பார்க்க . 


2 . 


" வருவியதோர் பூசுணியுமே பாற்சொற்றி ” ( பாலவாகட பாடம் ) . 


3. 1 பெருக நல்ல நீர் விட்டுக் காய்ச்சிக்கொள்ளப் 
பிலத்த விடமாந் தகண விக்கல் போகுமே . " 

( பாலவாகட பாடம் ) . 


4. பழையவெதுப்பு = புராணசுரம் ; நீடித்த காய்ச்சல் . 


- 177 


கணமும் வெப்புச் சேத்திமத்தில் இயங்கிடும் சுரம் உடல்ப் 
பொதிந்து மிருதிடு சுரங்கோர்வையும் விட்டு அகலும் இது 
வெருக்கெண்ணை இயல்பே 

(267 ) 


நடுக்கல் சுரத்திற்கு ( மருந்து ). 


நளிர் குளிர் நடுக்கல் வெப்புவிட்டு 

அகலநாடுமோர் நாழியாக 
நல்லெண்ணெய் நாழி தேவதாரகுரும்பை 

நாக மிந்திரத்தைச் சொலந் 
தளிர் தமிழ் மதுரம் முருக்கரு வசம்பு 

சாரணை செவ்வள்ளி ஏல 
சாதிக்காய் லவங்கம் திருப்பி 

நன்னாரி சந்தனமும் சீந்தில் வெள் வேலும் 
ஒளிர் மரமஞ்சள் சில சிறுமூலம் ஓதும் 

பொன் மெழுகு ரோகிணி 
சுக்கோடு நலமஞ்சள் திப்பிலி 

காசு உயர சிறுமட்டிலாம் பிச்சை 
தெளிகடல் நுரை இவ்வகை 

அரைக்கழிஞ்சி சேர்த் 
ததை தெரித்து மேல் பூச்சோ சுரமும் 

மழலை நளிர் குளிர் நடுக்கல் 
தீர்த்திடு மோர் எண்ணெய் சியலே . 


( 268 ) 


1. இப்பாட்டு மிகவும் ஒழுங்கீனமாயுள்ளது ; அடிகளின் ஆரம்பம் 
முடிவுகள் விளங்கவில்லை ; ஆயினும் இது பதினான்கு சீராசிரிய விருத்தமா 
யிருக்குமென்று தோன்றுகிறது . 


ஐந்து அல்லது 


2. இப்பாட்டும் ஒழுங்காகக் காணப்படவில்லை . 
ஒன்பது அடிகள் எந்த விருத்தத்திலும் கிடையாது . 

23 


178 


பழஞ்சுரத்திற்கு ( மருந்து ) . 


முக்கூட்டெண்ணெய் . 


சுரமிது தணிய பசுவின் நெய் நாழி 

சொல்லிடும் பால் இரு நாழி தோன்றும் 
ஓர் ஆறு நாழி நல்லெண்ணெய் 

வகையது நாழியிற் கற்கம் 
வரும்பெருகுரும்பை மதுர நன்னாரி 

வளர் கருவேலிலை ரோகிணி 
வாருசெவ்வள்ளி 

கொடிய முக்கராவேர் 
வருமரமஞ்சள் சந்தனத் தேரெமெறு 

சுக்குக் காசுடன் ஒக்குவாய் 
வாய்ந்திடும் கோஷ்டம் இவ்வகைக்கு 

ஒரு களஞ்சி அரைத்து 


1. பழஞ்சுரத்திற்கு இது இரண்டாவது பரிகாரமுறை , ( 159 - ம் பக்கம் 
பார்க்க .) இம்மருந்து இங்கே முக்கூட்டெண்ணெய் என்றிருக்க , பாலவாக 
டத்தில் கோஷ்ட எண்ணெய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது . 
சுரமது தணிய பசுவின் நெய் நாழிச் 

சொல்லிடும் பாலிரு நாழி 
தோன்றுமோராறு நாழி நல்லெண்ணெய் 

தொகையது சேர்த்தில் கற்கம் 
வரும் பெருங்குரும்பை மதுரநன்னாரி 

வளர் கருவேலிலை ரோகிணி 
வாரு செவ்வன்ளிக்கொடி அமுக்கராவேர் 

வரு மரமஞ்சள் சந்தனமும் 
திருவுள சுக்குக்காசுடன் அரக்கு 

திமிர்த்திடுங் கோஷ்ட மிவ்வகைக்கு 
திகழொரு கழஞ்சரைத் தெரிந்திதை 

சேய்கட் சிரத்தினு முடம்பினிற் பூச 
பரவிய பித்தசுரம் பரிதாபப் 

பல் வலசுரம் பழவெதுப்பும் 
பானுமுன் பனிபோற்பறந் திடு மிதன்பேர் 
பாருதற் கோஷ்ட எண்ணெய்ப் பகரே 

( பாலவாகடத்திரட்டு - ) 


31 


179 


எரித்ததை சுரனுடம்பினிற் பூசிய 

உடனே பாவித்த சுரம் பரிதாபம் 
பலபல சுரம் பழவெதுப்பும் பானு 

முன் பனிபோல் பறந்திடும் அதன் 
பெயர் பாருமுக்கூட் 

டெண்ணெய் பகரே . 


( 269 ) 


வாத கரப்பானுக்கு ( மருந்து ). 


வீங்கிய கரப்பான் விட்டு அகல இலைக்கள்ளி 

மாவிலிங்கை தழுதாழை கொம்மட்டியும் 
ஓங்குங் குறும்பை மேனியோடு அவுரி 

உயர்பொடுதலை நிலக்கடம்பு 
அரைத்தோர் எருமையாட்டாங் கொடி 

நொச்சி ஆமணக்கு யின்றிலையும் 
ஆங்கு இவை வகைக்குச் சாறு உழக்கு 

நல்லெண்ணெய் உழக்கு 
அவயினியிற் கரக்கம் சீரகம் கடுகு 

அடாகுழலிந்தாங் குந்துருக்கம் 
பாங்குளகுக்கில் திரிகடுகு காசுபகர 

தேவதார மிந்திவைக்கு 
பலபல மெரித்துப் பூசியுள 
(பானுமுன் பனியெனப்படுமே ) . 

... ருந்த ஆலித்துண்ணும் 
பிள்ளை தனக்காம்வாரா தன்றியுமே . 


16 


( 275 ) 


1. இங்கே வாதகரப்பானுக்கு இம்மருந்து என்றிருப்பினும் , பால 
வாகடத்திரட்டில் சகல கரப்பானுக்கும் ஏற்ற எண்ணெய் என்று குறிக்கப் 
பட்டுள்ளது . 

2. இந்நூலுக்கு ஆதாரணமான ஓலைச்சுவடியில் ஓர் எடு இழந்து 
போனதால் , 270 - ம் பாட்டிலிருந்து 5 பாட்டுகள் கொண்ட பாகம் இங்கு 
விடப்பட்டிருக்கிறது . 


180 


வேளை வேர் சுக்குடனே வெந்தயம் 

பாளை சேர ஓமம் வசம்புடனே 
நாளையொன்றாக நீர்நாழி நான்கிலொன்று இறுத்திடவே 
வாளை போல் விழியாளே மாந்தமொன்றும் 

[ தரியாதே . ( 276 ) 
வேலிப்பருத்தி ஒரு பிடியும் விரும்பும் சுக்கு சடாமஞ்சில் 
கோலை விளாவும் வசம்புள்ளி குறுக்கும் மிளகும் . 

[ ஆமை ஓடு 
சீலஓமம் சீரகமும் சிவக்க வறுத்து நீர்வார்த்துப் பொழுது 

( விடிய குடிப்பீராய் 
பிள மாந்த பாலகிரிகை பறந்தோடும் கண்டீரே . (277 ) 
உத்தாமணி இலை பாவட்டை உயர்ந்த சங்குகாவட்டை 
சித்தா முருங்கை நுணாயீர்க்கில் சேர்க் ( கூட்டுப் ) 

[ பொடுதலையும் 
ஒத்த ஓமம் திப்பிலியும் உற்ற வசம்பு ஆமைாடும் 
சுத்தமாம் கருஞ்சீரகமும் சுகமாய் முடிந்து 

( கூட்டிடுமே . ( 278) 


( இரத்தக் கடுப்புக்கு ) . 
ஓரிடை விருகம்பட்டை உள்ளியும் பருத்திப்பிஞ்சும் 

சாரங்கள் சுரசுபண்ணி சாத்தி ( ? ) மதுரம் குப்பை 
நீரையும் வேரும் வெள்ளைக் கருடமாதுளையின் பிஞ்சும் 
( சீரகம் சரி வெள்ளாட்டின் ) சிறந்தபால் கலந்த 

[ போதே . ( 279 ) 
1 . இச்செய்யுள் பாலவாகடத்திரட்டில் பின்வருமாறு 

காணப்படு 
றது 
" வேளைவேர் சுக்குடனே வெந்தயமும் வெள்ளுள்ளி 
பாளை வசம்பு பகரோமம் - வாள் விழியாய் 
ஒன்றாகக் காய்ச்சியுடன் குருவிக்கீந்துவிடக் 
கண்டவுடன் மாந்தம் போம் காண் . 
2. 4 வசம்பு துளியோடும் ( பால - திரட்டு . ) 
3. சுகமாய் முடிந்தே யட்டிடுமே ( பால -- திரட்டு .) 
4. ஓரெடை விருகம்பட்டை உள்ளிபும் பருத்திப்பிஞ்சும் 

சாறுகள் சுரசஞ்செய்து சாற்றினில் மதுரம் குப்பைக் 
கீரையின் வேரும் வெள்ளைக் கெருடன் மாதளையின் பிஞ்சும் 
ஓரகம் சரிவெள்ளாட்டின் சிறந்தபால் கறந்தபோதே . " 

( பால--- திரட்டு ) . 


181 


கறந்த பால் குழந்தைக்கீய கடுப்புள ரத்தம் சீதம் 

மலங்கழிந்திடுதல் பச்சை மஞ்சளதென்ன வீழ்தல் 
உலந்துடல் வாச்சி காய்ச்சலுள்ள ரோகங்கள் கைகால் 

சலந்தருவிக்கு நிற்கும் தர்மஸஞ்சீவி தானே . ( 280 ) 


1 


தென்னங் குரும்பைச்சாறுழக்கு சீராக்கரைச்சாறு ழக்கு 

வண்ணமுலையீர் பழம்பாசி வகை ஈருள்ளிச்சாறுழக்கு 
இன்னும் ( குமரிவேர்ச் )சாறு இனிய வலரி மஞ்சனாத்தி 
கன்னங்கறுத்த எண்ணெய் உரிகலந்தே ஒன்றாய் 

( காய்ச்சுவதே . ( 281 ) 


ஏலமரைக் கழஞ்சு லவங்கப்பட்டை கோஷ்டம் மஞ்சள் * 

( சால ) நற்சீரகமுந்தான் சந்தன மதுரம் தூவி 
காலமே வடித்த எண்ணெய் காசெடை உள்ளே கொள்ள 
ஆலமாங் கணங்களெட்டும் மாறுமென ருஷிகள் 

[ சொன்னார் . ( 282 ) 


5 


பொர மாந்தத்திற்கு , 


தும்பை பொடுதலைவேர் தும்மவேலிப் பருத்திக் 

கும் முக்கிக் கொட்டில் அந்தச் சட்டியிலே 
கொம்பெருமை மோர்நாழி நொச்சிவேர் திப்பிலியும் 

உம்பாபதி சீரகமும் ஓமம் இந்துப்பு ஓரிடைசேர் 


1. சலசமாந் தளிர்போல்மேனி தருகுஞ்சஞ்சீவிதானே . ” (பால 
திரட்டுப்பாடம் ) 


2 . 


" வல்லாரை மஞ்சணாத்தி " பால - திரட்டு . ) 


3. மஞ்சள் என்று பாலவாகடாதிகளில் இல்லை . 


4. " மதுரம் தாக்கி ( பால- திரட்டு . ) 


5 , போர் ( பொர ) மாந்தத்திற்கு இது 13 - ம் மருந்து . ( 164 - ம் பக்கம் 
பார்க்க) . இதன் கீழ் கூறப்படும் மருந்து பாலவாகடத்திரட்டில் பேராம 
கணநோய்க்கு எடுத்ததென்று கூறப்பட்டுள்ளது . 


182 


( எடை சேர் ) மருந்ததனைத் துயில்வாகச் சேர்த்துக் 

( கொடுக்க 
புடைப்போல வயவாதம் போராமம் போய் 

( விடுமே . ( 283 ) 


2 பேதி மாத்திரை, 


ஏந்து செண்பகத்தேலம் இலவங்கங்கோஷ்டம் 

[ ரோகிணியும் 
சூழ்ந்து இவை எல்லாம் பாதி சுத்தி நேர்வாளம் பாதி 
சாய்ந்த நீர்வீட்டு அரைத்துக்கால் கழஞ்சுண்டைகொள்ள 
சேர்ந்து இவைதணிய வேண்டில் தேன் சுக்குநீரிற் 

( கொள்ளே . ( 284 ) 


1. இங்கு காணப்படும் இப்பாட்டு முற்றிலுமே பிழையுள்ளதாகவும் 
ஒழுங்கீனமாகவும் எழுதப்பட்டிருப்பதாகத் தெரிகிறது , இது பாலவாகடத் 
திரட்டில் பின்வருமாறு இரண்டு செய்யுட்களாகக் காணப்படுகிறது : 

தும்பை பொடுதலைவேர் துய்ய வேலிப்பருத்தி 
கும்பமதிக்கக் கொட்டியந்தச் சட்டியிலே 
கொம்பெருமைமோர் நாழிகொஞ்சிவேந் திப்பிலியும் 
உம்பாதி சீரகமு மோமமிர்துப் போடெடையே . ” 


1 . 


( எடையே மருந்தனைத்து மியல்பாகவே சேர்த்தங் 
கடைவாயரைத்துக் கரைத்தனலில் காய்ச்சியபின் 
குடைபிற் குழவிகழ்கட்குக் கொள்ளக் கொடுத்திடவே 
புடைபோல வாயுவதும் பேராமம் போய்விடுமே . 


கூறுவது 


2 .. “ பேதிக்கு மருந்து ” என்று இங்கே 

சந்தர்ப்பம் 
அனுசரிக்காத பல விஷயங்களுள் இதுவுமொன்றெனக் கருதவும் . 


3. மூலச்சுவடியில் சில ஏடுகள் தவறியிருப்பதால் இங்கே 285 முதல் 
298 வரையிலுள்ள செய்யுட்கள் காணவில்லை. 


183 


மாந்தகணம் சன்னிக்கு ( மருந்து ) . 
" வாகிய உண்டைக்கு நல்ல ஏலம் இலவங்கம் 

அதிமதுர மிருவேலி வேரிடு சுக்கு நன்னாரி 
முந்திரிகை பேரீஞ்சுலாமிச்சங் கோரோசனை 
தாளிசபத்திரி நிலப்பனை சடாமாஞ்சி ......... 

............ 

( 299 ) 
வர்வ கணத்திற்கும் (மருந்து ). 

( வசனம் ) 
சாதிக்காய் சாதிபத்திரி வராகன் 13 ; கிராம்பு வராகன் 
24 ; கோரோசனை வராகன் க . ஏலம் வராகன் ங . அதிவிடயம் 
வராகன் 1 } . 

கோஷ்டம் வராகன் இரண்டு : அதிமதுரம் 
வராகன் இரண்டு ; லவங்கப்பட்டை பலம் ! ; செண்பகப்பூ 
வராகனெடை நான்கு ; சீரகம் பலம் : ; வெந்தியம் பலம் ; 
கடுக்காய் பலம் ஒன்று ; பறங்கிப்பட்டை பலம் இரண்டு ; 
கடுகுரோகிணி விராகனெடை ஒன்று ; ஓமம் விராகனெடை 
ஒன்று ; மாசிக்காய் விராகனெடை இரண்டு ; தாளிசப்பத்திரி 
விராகனெடை ஒன்று ; சிற்றரத்தை விராகனெடை ஐந்து ; 
திப்பிலி பலம் வ . கம்பிளிப்பிசின் ( ? ) விராகன் எடை ஒன்று ; 
வெவ்வேறே இள வறுப்பாய் வறுத்துப்போட்டு வெய்யிலில் 
கிளறி வைத்துக்கொடுக்க ஸர்வகணமும் தீரும் . 

1. இப்பாட்டும் இதற்கு அடுத்தப்பாட்டுடன் ( ஆனால் அடுத்தப்பாட்டு 
முதல் பல பாகம் காணாமற்போன ஏடுகளில் போய்விட்டன) ஏலாதி குளிகை 
என்னும் முறையைக் கூறுகின்றன . பாலவாகடத் திரட்டில் அப்பாட்டு 

வாகிய என்று ஆரம்பிக்கவில்லை. பாலவாகடடத்திரட்டில் உள்ள பாட்டுகள் 
பின்வருமாறு : 
" ஏலாதிவுண்டைக்கு நல்லேல மிலவங்கம் எழில் மதுர மிருவேலிவேர் 
இடு சங்கு நன்னாரி முந்திரிகை பேரீந்திலாமிச்சை கோரோசனை 
தாளிசப்பத்திரி நிலப்பனை சடாமாஞ்சி சந்தனந்தேவதாரம் 
தன்னுடன் திப்பிலி யிலுப்பையின் பூவதுந் தனித்தனிக் கழஞ்சாகவே , 
மேலான கடுகுரோகிணி கழஞ்சொக்குமதை மிறுநீர்வார்த்திவைகளை 
விழுதாயரைத் துண்டை குன்றியளவாகவே வெய்யிற் படாதவகைசெய் 
பாலான மொழிமங்கே பால தனிலே கொடு போர் மாந் தகணமகலுமே 
பண்பான கூந்தற் கியாழத்திலிஷ்டம் பல சந்நியுந் தீருமே . 

( முதற்பாட்டிற் சில பகுதியும் , இரண்டாம் பாட்டும் , வேறுசில பர்கமும் 
அடங்கிய மூலப்பிரதி ஏடுகளில் காணப்படவில்லை ; ஆகவே இங்கு விடுபட் 
டுள்ளன . ) 

2 . சுணங்களுக்கு இது 6 - வது மருந்து முறை , (168 - ம்பக்கம் பார்க்க .) 
ங்கு செய்யுட்கள் போய் , விஷயம் வசனமாக மாறியதற்குக் காரணம் 
யோசிக்கத்தக்கது . 


184 


கைமுலை சுரைக்காய் . 
சலங்கைத் தழையைக்கொண்டு வந்து நன்றாய் அரைத்து , 
பசுவின் வெண்ணெயில் குழப்பி , கையில் தடவி நக்கக் 
கொடுக்கப் பார்க்கும் ( ? ) இந்த மருந்தை உலக்கையில் தடவி 
முள்ளுபோட நக்கும் கறக்கலாம் ( ? ) . 


போகிக்க மருந்து . 
முசு முசுக்கைச் சாற்றை ரஸம் உறிந்து ( ?) கையில் தடவி 
அவள்கையைப் பிடிக்க போகிப்பாள் . 

பொன்னரி தாரமும் , நவச்சாரமும் , பச்சைக்கற்பூரமும் , 
முள்ளிப்பழச்சாற்றில் கூட்டி , மத்திச்சு சிமிழில் அடைத்துக் 
கொண்டு , கையில் தடவி அவள் கையைப் பிடிக்கப் போகிப்பாள் . 

ஒரு இலை தாமள மயிலையும் ( ? ) கோரோசனையும் கூட்டி 
கையில் தடவி அவள் கையைப் பிடிக்க வருவாள் . 

உத்தாமணி வேரும் , குப்பைமேனி வேரும் , கோரோசனையும் 
கூட்டி மஞ்சள் கலந்து கொடுக்க சேராதவளும் வந்து சேருவாள் , 

பேய் கும்மட்டி வேரும் , சங்கம் வேரும் , வெள்ளிவேரும் . 
வேரைக்கொண்டு வந்து , காலையில் மூன்று சங்கம் கொழுந்து 
கொண்டு வந்து , தான் வேண்டின வள் தலைமயிரும் , இந்த 
வேர்களும் சீலையில் திரித்து , ஆமணக்கெண்ணெயில் துவைத்து 
பிறாத் ( ? ) தொட்டியிலே மைப்பற்ற வைத்துக்கொண்டு , தான் 
வேண்டினவள் முன்னே நெற்றியில் தரிக்கத் தொடருவாள் . 

முருங்கைக்கொழுந்தும் , புனுகும் , களிப்பாக்கும் , ஒவ் 
வொரு குன்று மணி அளவு கூட்டி , உமிழ்நீர்விட்டு மத்திச்சு , 
பயறு அளவு சுண்ணாம்பு கூட்டி , சிமிழில் வைத்துக்கொண்டு 
பூசிப்புணரவும் . 


1. இதன்பிறகு வரும் விஷயங்கள் பாலவாகடத்துக்குச் சம்பந்தப்படா 
தவை ; ஏதோ தோன்றியவாறு எழுதப்பட்டிருப்பவை போலவும் தெரி 
கின்றது . 

2. இதற்குப் பொருள் யோசிக்கவேண்டியதே . 

3. இது முதல் உள்ள ஐந்தாறு பாராக்களில் காணப்படும் விஷயங் 
கள் சந்தர்ப்பத்திற்குப் பொருந்தாமலிருப்பதுடன் , நூலின் முடிவில் அஸப்ய 
மாகவும் வீணில் சேர்க்கப்பட்டிருப்பதாகக் கருதவேண்டியிருக்கிறது . 

4. விஷயம் முடிந்திருப்பதை நோக்குங்கால் நூல் முற்று பெற்றிருப் 
பதாய் விளங்கவில்லை . 


விஷய அகராதி 


பக்கம் 


என் 


பக்கம் 
அக்கினி 

பேய்க்கு யந்திரம் 12 
அக்கினி என்னும் பேய் 
தோஷ குணம் 

12 
அதிசார சுவாச காசத் 

திற்கு கிஷாயம் 
அதிசார சுவாச வாந் 


.... 156 


திக்கு 


..... 157 


குணம் 


... 


அக்கர குணம் 

124 ) 
அக்கரத்திற்கு நெய் 47 
அக்கரம் 

47 
அக்கரம் ஏழு வீதம் 170 
அக்கரம் பதினெட்டுக்கு 
எண்ணெய் 

170 
அக்கா ஒரு ( க்ஷத்ர 
தேவதை ) 

44 
அக்கா ஏழு வகைக்கும் 

43 
அக்கா 

காந்திக்கு 
மருந்து 

44 
அக்கா காந்தியின் 
குணம் 

44 
அக்கா குண்டிக்கு 
மருந்து 

46 
அக்கா குண்டியின் 
குணம் 

46 
அக்கா குயிலின் குணம் 46 
அக்கா . சூரிக்கு மருந்து 44 
அக்கா சூரியின் குணம் 44 
அக்கா சோதிக்கு மருந்து 45 
அக்கா சோதியின் குணம் 45 
அக்கா பாலிக்கு மருந்து 46 
அக்கா பாலியின் குணம் 46 
அக்கா விம்மிக்கு மருந்து 45 
அக்கா 

விம்மியின் 
குணம் 

45 
அக்கினி 

என்னும் 
பேய்க்கு பலி 

12 
24 


30 


அதிசாரத்துக்கு 
( மருந்து) 

166 
அதிபாலாபத்தி என் 
னும் பேய் தோஷ 

96 
அத்தி சுரத்திற்கு 
மருந்து 

171 
அந்தக கணம் 

1.1.5 
அந்தக சிரத்திற்கு ( பரி 
காரம்) 

30 
அந்தக சிரத்தின் குணம் 
அந்தகன் கணம் ( பரி 
காரம் ) 

144 
அந்திப்புள் தோஷம் ..... 100 
அபிந்யாஸ ஜ்வரம் 135 
அபின்னியாத சுரம் 
அப்பைக் கொழுந்து 61 
அரைக் கழவு ( அரைக் 
கழஞ்சு ) 

29 
அரோசகத்திற்கு 
( மருந்து ) 

61 
அர்த்தநாரி 

என்னும் 
பேய்க்கு பலி 

10 


135 


186 


பக்கம் 
அர்த்தநாரி என்னும் 
- பேய்க்கு யந்திரம் ...... 10 
அர்த்தநாரி 

என்னும் 
பேய் தோஷ குணம்.... 10 
அவபத்தியம் ( மாந்தத் 

தில்) 
அஷ்ட கோண் சக்கரம் ..... 83 
அக்ஷரக் குணம் 

126 


.... 106 


பக்கம் 
ஆம் சுரத்தின் குணம் ... 129 
ஆம பேராம அத்தி சுரங் 

களுக்கு மருந்து 171 
ஆயத்துத் தண்ணீர் 76 
ஆயப்பட்டை 

81 
ஆயப்பாலை 

73 
ஆயவேர் 

73 
ஆறணி பேய் தோஷம் ... 93 
ஆறா மாதம் எற்படும் 
பேய் 

90 , 95 
ஆறாம் வருஷத்தில் அணு 
கும் பேய் 


6 


துவளை 


... 


... 


ஆண் 


ஆண் 


ஆண் பிள்ளை தோஷங் 

களுக்குப் பரிகாரம் ... 76 
ஆண் பிள்ளை தோஷங் 

களுக்கு மந்திரம் 77 
ஆண் பிள்ளை தோஷத் 
திற்குத் 
மருந்து 

77 
ஆண் பிள்ளை தோஷத் 
திற்கு பலி 

77 
பிள்ளை 

தோஷ 
லக்ஷணம் 

76 
பிள்ளை(ப்பிணி ) 
தோஷ வகை அறியும் 
வகை 

76 
ஆமக் 

கடுப்புக் 
( மருந்து ) 

... 158 
ஆமக் கணம் 

121 
ஆமக் கழிச்சல் 

128 

89 
ஆம சுரத்திற்குக் கிஷா 
யம் 

175 
சுரத்திற்கு 
( மருந்து ) 160 , 166 , 

169,171 , 


ண்டஞ் செடி 

73 
எண்டம் வேர் 

41 
இதய கணத்திற்குப் பரி 
காரம் 

30 
இதய கணம் 

26 
இரண்டாந் திங்கள் 
( மாதம் ) 
தோஷம் 

94 
இரண்டாம் 

வருஷம் 
அணுகும் பேய் 

2 
இரத்த கணம் 
இரத்தக் கடுப்புக்கு 

( மருந்து ) 148 , 180 
இரத்த சுரம் 

... 136 
இருமல் ஜலதோஷங் 
களுக்கு ( மருந்து ) 55 . 


..... 120 


ஆம் சன்னி 


ஆம 


ஈசைச் செடி : 


73 


ஈரல் 


45 


187 ) 


பக்கம் 


.... 


உதும்பை 

39 , 
உத்திரமாகாளி என்னும் 
பேய் 

92 
உய்புமாந்தக் குறி 
குணம் 

163 . 
உப்பு மாந்தத்திற்கு 
( மருந்து ) 

163 
உலைத்தி 

62 
உலைத்திக்கு மருந்துங் 
குளிசமும் 

62 
உழக்கு 

...... 36 


... 


எண் 


பக்கம் 
எட்டு கணங்களுக்கும் 

( பரிகாரம்) .. 147 
எட்டு . கணைகள் 

26 
எட்டு வகை கணைக்கும் 
கோரோசனை எண் 
ணெய் 

34 
எட்டு வகை மாந்தத் 

திற்கு ( பரிகாரம் ) 42 
எண்ணெய் ( பொர மாந் 
தத்திற்கு ) 

( 53 
வகைக் கரப் 
பானுக்கு ( மருந்து ) . 161 
எண் வகை மாந்தங்கள் 17 
எதிர் எடுத்தல் 

8 
எரி கணம் 
எரிண்டி 
பேய்க்கு பலி 

7 
எரிண்டி 

என்னும் 
பேய்க்கு யந்திரம் 7 
எரிண்டி என்னும் பேய் 
தோஷ குணம் 

7 
எளு நாயறு படு நாயறு 

35 
எளு நாயறு படு நாயறுக் 
குக் கிஷாயம் 

36 


ஊள 


... 122 


... 


என் 


ஊது கணை 

42 
ஊது கரப்பான் 

137 
ஊது காமாலை 

126 
ஊது மாந்தத்திற்கு ( பரி 
காரம் ) 

42 , 73 
மாந்தத்தின் 

67 , 112 


ஊது 


குணம் 


எ 


... 


எங்கல முட்டையான் 58 
எச்சி தோஷம் 

103 
எச்சில் தோஷத்திற்குப் 
பரிகாரம் 

16 
எச்சில் தோஷத்தின் 
குறிகள் 

16 
எட்சி தோஷம் 

103 
எட்டாம் மாதம் அணு 
கும் பேய் 

91 , 95 
எட்டாம் வருஷம் அணு 
கும் பேய் 

7 


ஏலமழகி என்னும் பேய் 91 
ஏழாம் மாதம் ஏற்படும் 
பேய் 

91 , 95 
ஏழாம் வருஷம் அணு 
கும் பேய் 

7 
ஏழாம் வருஷம் அணுகும் 

பேய் தோஷ குணம். 7 
ஏழுவித அக்கரம் 170 


.... 


188 


பக்கம் 


பக்கம் 


.. 153 


ஐந்தாம் மாதம் பிடிக் 
கும் பேய் .. 

94 
ஐந்தாம் வருஷத்தில் 
அணுகும் பேய் 

5 
ஐய சுரம் 

128 





... 147 


கணம் 


ஒன்பதாம் மாதம் ஏற் 
படும் பேய் 

91 , 95 
ஒன்பதாம் வருஷம் 
அணுகும் பேய் 

8 


80 


... 


ஓடு மாந்தத்திற்கு 

( மருந்து ) 
ஓராம் திங்கள் ( மாதம் ) 
பேய் தோஷம் 


93 


கண மாந்தத்திற்கு 

( மருந்து ) 
க்ணம் 

145 . 
கணம் எட்டுக்கும் (பரி 
காரம் ) 

என்னப்பட்ட 
அகற்த்திற்கு ( ? ) 168 
கணை எட்டிற்கும் பெயர் 26 
கனை எட்டின் வரலாறு 25 
கணைகளுக்கு கோரோ 

சனை எண்ணெய் 34 
கணைக்குக் கிஷாயம் 47 | 
கணை மாந்த பரிகாரம் ... 19 
கணை மாந்தம் 

18 
கண்டி என்னும் பேய் 
தோஷ குணம் 

... 10 
கண்டி , 

தோஷத்துக்கு 
பலி 

1 
தோஷத்துக்கு 
மந்திரம் 

2 
கண்டி 

தோஷத்துக்கு 
யந்திரம் 

2 , 11 
கண்ணில் ( மாட்டின் ) 
வெள்ளை விழுவதற்கு 
மருந்து 

51 
கண்ணுக்கு மருந்து 

167 
கரப்பாணுக்கு எண் 
ணெய் 

38 
கரப்பானுக்கு மருந்து 161 
கரப்பான் 

38 
கரப்பான் குணம் ... 38 
கரப்பான் பதினெட்டு... 131 
கருங் கிரந்தி 

105 
கருங் கிரந்திக்கு மருந்து 137 


கண்டி 


* 


கடகரைக்கு எண்ணெய் 74 
கடுப்புக்கு ( மருந்து ) 168 
கட்டு மலை வாதம் ... 105 
கட்டு மாந்த குளிகை 57 , 60 
கட்டு மாந்தத்திற்கு 
( மருந்து ) 55 , 57,79,81,152 
கட்டு மாந்தம் 55 , 78 , 110 
கண சன்னி 

124 
கணத்திற்குக் கிஷாயம் 146 
கணத்திற்கு எண்ணெய் 40 , 

143 
கணத்திற்கு நெய் 147 
நோய்கள் . 

இரு 
பத்தினாலு 

147 


கண 


189 


1 


பக்கம் . 
காளியடா தேவதைக்கு 
பலி 

... 86 
காளியடா தேவதைக்கு 
யந்திரம் 

87 


பக்கம் 
கருடக் கண்ணன் 

98 
கருப் பட்டி 

81 
கழஞ்சு 

29 , 81 
கழி கணம் ( இதற்குப் 
பரிகாரம் ) 

146 
கழிச்சலுக்கு( ப் பரி 
காரம் ) - 

42 
கழிச்சலுக்கு மருந்து 175 
களிச்சி யிலை 

56 
கள்ளப் 
- ( மருந்து ) 

62 


கீரி நோய் 


... 127 


.... 


பிணிக்கு 


24 


24 


காசு 


குடல் ஏற்றத்திற்குப் பரி 
காரம் 

39 
குணபதி என்னும் 
தேவதை 

84 
குணபதி தேவதைக்கு 
பலி 

84 
குணபதி 

தேவதைக்கு 
யந்திரம் 

85 
குண்டங் கொழுந்து 40 
குண்டலிய குணம் 

29 
குண்டலிய நோய்க்கு ( ப் 
பரிகாரம் ) 

29 
குண்டி அக்ஷரம் 

126 
குண்டியக்கரத்துக்கு 
மருந்து 

143 
குழந்தைகளுக்கு 
மல் ஐலதோஷங் 
களுக்கு (மருந்து) 55 
குழந்தைகளுக்குக் கட்டு 
மாந்த குளிகை 

59 
குழந்தைகளுக்குக் குடல் 
ஏற்றத்திற்குப் பரி 
காரம் ) 

39 
குழந்தைகளுக்குக் குளி 
சங் கட்டல் 

59 


... 


காக்கை வலிப்பு குணம் 24 
காக்கை 

வலிப்புக்கு 
( மருந்து ) 
காக்கை வலிப்புக்கு மாத் 

திரை 
காசிடை 

21 

70 
காஞ்சி 

32 
காடுமதி மாமுனி என் 
னும் தேவதை 

85 
காடு ம தி மாமுனிக்கு 
பவி 

85 
காடுமதி மாமுனிக்கு யந் 
திரம் 

85 
காணாப்புள் தோஷக்குறி 
கள் 

15 
காணாப்புள் தோஷத் 
திற்கு மருந்து 

15 
காணாப்புள் தோஷம் 100 
காளி என்னும் பேய் 94 
காளியடா தேவதை 86 


.... 


.... 


.. 


... 


1 ... 


குளிர் .. தோஷத்திற்கு - 
190 
பக்கம் 

பக்கம் 
குழந்தைகளுக்கு தாகத் 
திற்கு மந்திரம் 

59 மருந்து 

15 
குழந்தை தெளிவிற்கு . குளிர் தோஷத்தின் குறி 
மருந்து . 

72 குறிகள் 

15 
குழந்தைகளுக்குப் குன் றிரற் குணம் 

..... 125 
பிணிக்கும் பிசாசுக்கும் 

கெ 
மந்திரம் 59 கெந்த தாளி 

31 
குழந்தைகளுக்கு மந் 

கெந்த தாளிக்கு கிஷா 
திரம் 60 யம் 

32 
குழந்தைகளுக்கு மாந் 

கெந்ததாளியானால் ( க்கு ) 
தத்திற்கு குளிகை 59 

மருந்து 

31 
குழந்தை பிறந்த மூன்று கெந்ததாளி வாய்ப்புண் 
வருஷத்துக்கு தேவதை 89 ணுக்கு தளம் 

33 
குழந்தை மூலம் புறப் கெந்ததாளி வாய்ப்புண் 
பட்டதற்கு ( மருந்து ) - 58 ணுக்கு ( ப் பரிகாரம்) . 33 
குழைந்தச் சுதி 

26 
( குளிசங் கட்டல் ) 

63 

கை 
குளிச் தோஷம் 

72 

கைமுலை சுரைக்காய் * 184 
குளிசு கட்டு 

63 
குளி தோஷத்திற்குப் 
* பரிகாரம் - முதல் 

கொடி என்னும் பேய்க்கு 
குளி தோஷத்திக்குப் பரி 

பலி 

6 
காரம் இரண்டாவது. 138 கொடி என்னும் பேய்க்கு 
குளி தோஷத்திற்குப் பரி 

யந்திரம் 

7 
காரம் - மூன்றாவது 139 

கொடி என்னும் பேய் 
குளி தோஷத்திற்கு 

தோஷ குணம் 

6 
72 கொடுப்பை 

34 
குளிதோஷத்தின் குணம் . 71 கொதிப்புக் கணம் 

110 
குளி தோஷம் 

101 கொத்தி பேய் 

94 
குளி மீட்டான் 

32 , 56 
குளிர் காய்ச்சல் கடுப் 

கோ 
புக்கு ( மருந்து ) 168 

கோரோசனை எண் 
குளிர் சுரத்திற்கு ணெய் 

34 . 
மருந்து 

61 கோரோசனை லேகியம் , 174 


கொ 


... 138 


மருந்து 


191 


பக்கம் 


பக்கம் 


72 


கோழி 
கோளி 


50 


சிலேஷ்மக் கரப்பான் 132 
சிறுபாம்பு கடிக்கு 
( மருந்து ) 

157 


ச 


.. 


சகல 


... 


.... 


சீதக் கணம் 

.. 145 
த சுரத்திற்கு 
( மருந்து ) 

165 
சீதம் விழும் மாந்தத் 
திற்கு ( மருந்து ) 55 


சகல 


.. 


கழிச்சலுக்கும் 
(பிள்ளைகளின் ) 
மருந்து 

41 
சகல -- தோஷத்திற்கும் 
( மருந்து ) 

41 
மாந்தத்துக்குக் 
குளிகை 

57 
சகல வலிப்பிற்கும் 
மருந்து 

23 
சத்திரபதி 

47 
சரீரம் வற்றி உலர்ந்து 
போகும் பிள்ளைக்குத் 
திரவ்ய நெய் 

34 . 
சர்த்தி 

85 
சனி என்னும் தேவதை . 83 
சன்னிக் குணம் 

89 


.. 


... 


சுரத்திற்கு ( மருந்து) 159 
சுழல் கணம் 

122 
சுழி கணத்திற்கு 
மருந்து 

165 ) 
சுழி கணம் 

123 
சுழி கணைக்கு 

எண் 
ணெய் 

..... 40 
சுள்ளி முள்ளி 

51 


செ 
செங்கண்புள் தோஷம் ..... 99 
செங்கரப்பான் 

73 
செங்கிரந்தி 

104 
செங்கிரந்திக் குறிகள் 36 


... 


( D / 


சாணாக்கி ( த்திப் ) பூண்டு . 43 
சாமுட்டிக்கு மருந்து 75 
சாமுண்டி 

என் 
பேய் 
சாமுண்டி 

என் னு 

ம் 
பேய்க்கு பலி 

5 
சாமுண்டி. என்னும் 

பேய்க்கு மந்திரம் 6 
சாமுண்டி என்னும் 

பேய்க்கு யந்திரம் 6 
சாமுண்டி என்னும் பேய் 
தோஷ குணம் 5 , 92 , 9395 


2 


( மருந்து ) 

37 , 136 
செத்தெரிக்கண மாந்தத் 

திற்கு ( மருந்து ) 67 
செயின் 

27 
செரியா மாந்தத்திற்கு 
( மருந்து ) 

151 , 163 


192 


பக்கம் 


3 


செரியா மாந்தம் 19 , 110 , 163 
செருமல் 

19 , 26 
செவ்வாப்பு 

73 
செவ்வாப்புக்கு மருந்து . 73 


பக்கம் 
துடரி தோஷத்துக்கு மந் 

திரம் 
துடரி தோஷத்துக்கு யந் 
திரம் 

3 
துட்டிடை 

81 
துட்டு மாந்தம் 

18 
துவளை 

56 
துவாலை - 

1 


சொ 
சொசங்கபாலி என்னும் 
பேய் 


91 


சோ 


சோத்தியம் 
சோர்ந்துடைப்பது 


47 
43 


தாங்கின் புள் தோஷத் 

துக்குப் ( பரிகாரம் )..... 14 
தூங்கின் புள் தோஷம் 
( குணம் ) 

14 , 96,97 
தூங்குப் புள்ளுக்கு ( ப் 
பரிகாரம் ) 

140 


தலை மாந்தத்திற்கு 
( மருந்து ) 

162 
தலை மாந்தம் 111 , 162 
தலை விண்ணேறுதல் 46 
தளம் 

33 


தேசிக்காய் 

29. 
தேசிச்சாறு 

24 
தேரை தோஷக் குறிகள் . 16 
தேரை தோஷத்திற்குப் 
பரிகாரம் 

16 


தாரபதி என்னும் பேய் . 91 
தானம் திருச்சன்னி 1341 


தொ 


தொண்டைமால் 


26 


திமிரிடல் 
திரவ்ய நெய் 
திஷ்டி தோஷம் 


70,74 

34 
130 


தோ 


தோஷ கணம் 
தோஷக் கரப்பான் 


124 
133 


துடரி என்னும் பேய் 

தோஷம் 
துடரி தோஷக் குறிகள் . 
துடரி தோஷத்துக்கு பலி 


2 
2 


நசி மிகுதை 
நசி மிகுதைக்கு நெய் 


2 


40 
40 


193 


பக்கம் 
நசியமிடும் ( முயல் கண் 

ணுக்கு ) மருந்து ... 69 
நடுக்கல் சுரத்திற்கு 

( மருந்து ) .... 177 . 
நரிக்குளிர் 

11 
நருக்கு மூலம் . ...... 43 
நவ்வல் 

4 


பக்கம் 
நீர்புள்ளுக்கு ( ப் 

பரி 
காரம் ) 

140 
மாந்தத்துக்கு 
- ( மருந்து ) 

164 
நீர் மாந்தம் 

18 , 109 . 


ப 


நாக்குச் சிலந்திக்கு 
( மருந்து ) 

32 
நாக்குப் புண்ணுக்கு 
( மருந்து ) 

32 
நாங்களுப்புழு 

41 
நாயறு 

35 
நாறங்கி என்னும் பேய் . :: 92 
நாற் சிங்கனென்னும் 
பேய் 

95 
நான்காம் வருஷத்தில் 
அணுகும் பேய் 

4 


பசுங்குளி 

179 
பசுங்குளி முட்டினகுணம் 79 
பசுங்குளி முட்டினதற்கு 
மருந்து 

79 
பஞ்சுத் திரவ்யம் 34 , 172 
பதினெட்டு கரப்பான் ..... 131 
பதினொன்றாம் மாதம் 
அணுகும் பேய் 

92 
பதினொன்றாம் வருஷம் 
அணுகும் பேய் 

10 
பதின்மூன்றாம் வருஷம் 

அணுகும் தேவதை ..... 89 
பத்தாம் மாதம் அணு 
கும் பேய் 

92 , 96 
பத்தாம் வருஷம் அணு 
கும் பேய் 

10 
பரம சக்தி என்னும் 
தேவதை 

84 
பலவகை மாந்தத்திற்கு: * 
மருந்து 

69 
பலவகை ; மாந்தத்திற்கு 

நாளைக்குத் 
துவளை மருந்து - 
பலவிதமாகக் கழிகிற 

தற்கு (பரிகாரம் ) 42 
பழஞ்சுரத்துக்கு மருந்து 159 , 

178 


நீராம் குணம் 

88 
நீராமம் 

88 
நீர்க் கணத்துக்குப் பரி 
காரம் . 

141 
நீர்க் கணமாந்த நோய் ... 117 
நீர்க் கணம் - 

... 117 
நீர்க் கணைக்கு மருந்து ... 27 
நீர்க கணையின் குணம் ... 26 
நீர்ப்புள் தோஷ குணம் . 14 , 

100 
நீர்ப்புள் தோஷத்திற்குப் 
பரிகாரம் 

14 


மூன்று 


... 69 


194 


பக்கம் 


பக்கம் 
பழஞ்சுரத்துக்கு முக் 

கூட்டெண்ணெய் 178 
பழைய 

வெதுப்புக்கு 
( மருந்து ) 

176 
பறவை தோஷம் 101 
பன்னிரண்டாம் மாதம் 
அணுகும் பேய் 

92 
பன்னிரண்டாம் வருஷம் 
அணுகும் பேய் 

12 


.4 . 


UT 


பால 


பிணி 

48 
பிணிக்கு மந்திரம் 

48 , 59 
பிணிக்கும் பிசாசுக்கும் 
விஷ தோஷத்திற்கும் 
மந்திரம் 

59 
பித்தக் கரப்பான் 132 
பிரங்காள முனி என்னும் 
பேய் 

7 
பிரங்காள முனி என்னும் 
பேய்க்கு பலி 

8 
பிரங்காள முனி என்னும் 

பேய்க்கு யந்திரம் 8 
பிரங்காள முனி என்னும் 
பேய் தோஷ குணம். 

8 
பிரளிக்குத் தேங்கா 
எண்ணெய் 

35 
பிராணப் பிரதிஷ்டை 
( சக்கரம் ) 

82 
பிராந்தி 

56 
பிராந்திக்கு (மருந்து ) ... 61 
பிள்ளை 

இருமலுக்கு 
( மருந்து ) 
பிள்ளைக் கட்டு வாதத் 

திற்கு எண்ணெய் 38 
பிள்ளைக் கட்டு வாதம் .... 38 
பிள்ளைக்குத் துவளை 

மருந்து 
பிள்ளை தோஷத்திற்கு 
பலி 

77 
பிள்ளை தோஷத்திற்கு 
மந்திரம் 

77 
பிள்ளை 

காலமும் 
அழுகிறதற்கு ( ப் பரி 
காரம் ) 

25 


துவளல் 


பார்வைக்கு மருந்து 50 
பாலக் கரப்பான் 

38 
பாலக் கிரக தோஷம் 1 , 25 , 

62 
மாந்தத்திற்குக் 
குளிகை 

60 
பால மாந்தத்திற்குத் 

61 
மாந்தத்திற்குப் 
( பரிகாரம் ) 

21 
பால மாந்தம் 

21 
பால் மாந்தம் 

108 
பாவை தோஷத்திற்குப் 
பரிகாரம் 

13 
தோஷத்திற்கு 
மருந்து 

71 
பாவை தோஷத்தின் - - 

71 
பாவை தோஷம் 


பால 


... 


பாவை 


* 


குணம் 


பல 


பி 
பிசாசுக்கு மந்திரம் 
பிச்சி 


59 
1 


... 


ரம் 


டிய பலி 


காணாதிகளுக்கு மந்த 
195 
பக்கம் 

பக்கம் 
பிள்ளை பிறந்த ஆறாம் - 4 பிள்ளைப் பிணிக்கு 
வருஷம் சேரும் 

பாவை தோஷத்திற் } 
தேவதை 

85 கு ( ப் பரிகாரம் ) 13 
பிள்ளை பிறந்த இரண் பிள்ளைப் பிணிக்கு மந்தி 
டாம் வருஷத்தில் 

64 
சேரும் தேவதை 84 பிள்ளைப் பிணிக் 
பிள்ளை பிறந்த ஐந்தாம் 

மருந்து 

... 80 
வருஷத்தில் சேரும் 

பிள்ளைப் பிணி மாந்த 
தேவதை 

85 

கணத்திற்கு மந்திரம் . 66 
பிள்ளை பிறந்த ஒரு வரு 

பிள்ளைப் பிணி மாந்த 
ஷத்தில் செய்ய வேண் 

காணாதிகளுக்கு பத்தி 
83 , 84 யம் 

66 
பிள்ளை பிறந்த ஒரு வரு 

பிள்ளைப் பிணி : மாந்த 4 

ம் 
தேவதை 84 ரம் 

-66 
பிள்ளை பிறந்த ஒரு வரு " 

பிள்ளைப் பிணி - மாந்த 
சேரும் 

செய்யுங் 
தோஷத்திற்கு பலி .... 84 

65 
பிள்ளை பிறந்த ஒரு வரு 

பிள்ளை மிடறு கட்டு 
ஷத்தில் 

ம் தற்கு ( மருந்து ) 

36 , 37 
தோஷத்திற்கு யந்தி பிள்ளை வயிற்றுப் பொரு 

84 மலுக்கு ( மருந்து ) 25 
பிள்ளை , பிறந்த ஒன்ப 
தாம் வருஷம் அணு 
கும் தேவதை 86 புல்லழுக்கு 

45 
பிள்ளை பிறந்த பத்தாம் 

புராண சுரம் 

* ... 176 
வருஷத்தில் அணுகும் 
தேவதை 87. 

பூ 
பிள்ளைப் பிணி 

பூச்சு ( மருந்து ) 

33 
தோஷங்களுக்குப் பரி 
காரம் 

76 
பிளளைப் பிணி ஆண் 

பெண் பிள்ளைக்கு ஏற் 
தோஷ வகை அறிய 

படும் பேய் தோஷங் 
76 கள் 

93 


ஷத்தில் 


ஷத்தில் 


கணை 
குணம் 


ரம் 


ஆண் 


* 


வகை 


196 


பக்கம் 


பெரிய வாலைக்கு 

( மருந்து ) 
பெரும்பட்டை 


63 
56 


பக்கம் 
பொர மாந்தத்திற்கு 
மருந்து 20 , 70 , 150 , 

151 , 152 , 181 
பொர மாந்தம் 20 , 56.107 
பொராமம் 

88 
பொருமல் குணம் 

87 
பொரும்பி வேர் 

65 


பே 


4 . 


பேதி மாத்திரை 182 
பேய் கொத்தி 

94 
பேய் நாய்க் கடிக்கு பத் 
தியம் 

50 
பேய் நாய்க் 

கடிக்கு 
( மருந்து ) 

50 
பேராம் - சுரத்திற்கு 
மருந்து 

171 
பேனா 
பனாகாடி 

என்னும் 
பேய்க்கு பலி 

3 
பேனாகாடி என்னும் 

பேய்க்கு மந்திரம் 4 
பேனாகாடி 

என்னும் 
பேய்க்கு யந்திரம் 
பேனாகாடி என்னும் 
பேய் தோஷ குணம் ... 


போ 
போகிக்க மருந்து 

184 
போர் மாந்தக் குறிகள் . 56 , 

107 
போர் மாந்தத்துக்கு 
எண்ணெய் 

149 
போர் மாந்தத்துக்குத் 
துவளை 

56 
போர் மாந்தத்து 
மருந்து 

70 , 164. 181 


... 


... 


பொ 


கணம் 


மகா கணம் 

145 
மகா சன்னி 

114 
மசரிப் புழுவிற்குக் குறி 
கள் 

21 
மசரிப் புழுவிற்கு ( ப் பரி 
காரம் 

22 
மஞ்சள் காமாலை 

.... 127 
மஞ்ஞை 

159 
மந்தாரக் கணம் 

119 
மந்திரத்திற்கு ( மாந்தம் ) 
சக்கரம் 

81 , 82 
மந்திரம் 

( கண்டி 
தோஷத்துக்கு 

2 
ஷை ( குழந்தைகளுக்கு ) . 60 


பொர கணம் 

115 
பொர மாந்த 
( மருந்து ) 

155 
பொரமாந்தத்திற்கு 
எண்ணெய் 

153 
பொர மாந்தத்திற்குக் 
குறிகள் ) 

70 
பொர மாந்தத்திற்குத் 

56 


+ .. 


துவளை 


197 


பக்கம் 
மந்திரம் ( சாமுண்டி 
தோஷத்துக்கு ) 

6 
க்ஷ ( துடரி தோஷத் 
துக்கு ) 

3 
க்ஷ ( பிள்ளை பிணிக்கு ) . 64 , 

66 
ஷை ( பேனாகாடிதோஷத் 
துக்கு ) 

4 
ஷை 

( 

( மாமுண் 
தோஷத்துக்கு ) 

6 
க்ஷ ( தோஷத்துக்கு ) .... 5 
மருந்தீட்டுக்கு ( மருந்து ) 50 


..... 158 


. 


டி . 


DT 





எ 


பக்கம் 
மாந்த கணை செய்யும் 

குணம் ( குறிகள் ) ... 65 
மாந்த குளிகை 43 , 57 , 65 
மாந்த சன்னி 

113 
மாந்த சன்னிக் 

( மருந்து ) 
மாந்தத்திற்குக் குடி 
நீர் 

... 68 
மாந்தத்திற்குக் குளிகை . 81 
மாந்தத்திற்குச் சக்கரம் . 81 
மாந்தத்திற்கு ( மருந்து ) . 80 , 

154 
மாந்தத்தின்மேல் ரத்தம் 
சீதம் விழுவதற்கு 
( மருந்து ) 

55 : 
மாந்தம் 

17 , 105 
க்ஷ எட்டு விதம் 

17 
ஷை (பலவற்றிற்கு ) 
மருந்து 

69 
க்ஷ பாலி கிருக்கை 

156 
மாந்த மெடுத்து உலைத் 
தியும் தாகமும் சுரமு 
மானால் மருந்து குளி 
சம் 

64 
மாந்த 

வலிப்புக்கு 
( மருந்து ) 

43 
மாமுண்டி என்னும் 

பேய் தோஷ குணம். 5 
மாமுண்டி என்னும் 
பேய் தோஷத்திற்கு 
பலி 

5 
மாமுண்டி என்னும் 
பேய் தோஷத்திற்கு 
மந்திரம் 

6 


மாகாளி என்ன 
பேய்க்கு பலி 

9 
மாகாளி 

என்னும் 
பேய்க்கு யந்திரம் 9 
மாகாளி என்னும் பேய் 
தோஷ குணம் 

8 
மாங்கிஷ சுரம் 

136 
மாசகுனி யிஞ்சிக்கு பலி. 87 
மாசகுனி யிஞ்சிக்கு யந் 

திரம் 
மாச. குனி 
தேவதை 

87 
மாட்டிற்குக் கண்ணில் 
வெள்ளை விழுந்ததற்கு 
மருந்து 

51 
மாட்டின் கண்ணோய் 50 
மாந்த கணத்திற்கு கிஷா 
யம் 

68 
மாந்த கணத்திற்கு 
மருந்து 67 , 149 , 156 , 183 


... 87 


யிஞ்சி 


... 


198 


பக்கம் 


கள் 


பக்கம் 
மாமுண்டி என்னும் 
பேய் தோஷத்திற்கு 
யந்திரம் 

6 
மாமுனி என்னும் பேய் 

தோஷ குணம் 4, 94 , 95 
மாமுனி என்னும் பேய் 

தோஷத்துக்கு பலி 4 
மாமுனி என்னும் பேய் 

தோஷத்துக்கு பலி ... 4 
மாமுனி என்னும் பேய் 
தோஷத்துக்கு மந்தி 
ரம் 

5 
மாமுனி என்னும் பேய் 
தோஷத்துக்கு யந்தி 
ரம் 

5 
மாலை செங்கிரந்திக்குப் 
பரிகாரம் 

36 
மாறல் 

169 


முசல் முட்டுக்கு மருந்து . 51 
முட்டடைப்பான் 
( யான் ) 

58 
முடைப்பானுக்கு 
( மருந்து ) 

75 
முட்டுத் தோஷக் குறி 

17 
முட்டுத் தோஷத்திற்குப் 
பரிகாரம் 

17 
முடைப்பான் 

134 
முதல் வருஷத்தில் அணு 
கும் பேய் 

1 
முயல் 

கண்ணுக்கு 
மருந்து 

69 
முருகி என்னும் பேய் ... 90 

உண்ணா 
பிள்ளைக்கு ( மருந்து ) . 25 


முலை 


மூரி 


மிடறு 


கு 


மிண்டி 


மிடறு கட்டு 

36 
மிடறு கட்டுக்கு ( பரி 
காரம் ) 

36 
கட்டுக் 
( மருந்து) 

37 
மாமுனி 
(தேவதை ) 

85 
மிண்டி மாமுனிக்கு பலி . 86 
மிண்டி மாமுனிக்கு யங் 
திரம் 

86 
மீ 
மீளாதைய சுரம் 

129 


37 
மூல கணத்திற்குக் குறி 
கள் 

28 
மூல கணத்திற்குப் பரி 
காரம் 

28 , 142 
மூல கணம் 

119 , 142 
மூவனல் 

25 
மூவனல் தாட்ட செரி ... 25 
மூன்றாம் மாதம் அணு 
கும் பேய் 

94 
மூன்றாம் வருஷம் அணு 

3 


41 . 


கும் பேய் 


மெ 


முகிள் 
முக்கு கணம் 
முக்கூட்டெண்ணெய் 
முசல் முட்டு 


58 
120 
178 


மெய்ய சின்னி என்னும் 

தேவதை 
மெய்ய சின்னிக்கு பலி ... 


89 
90 


199 


பக்கம் 


பக்கம் 
மெய்ய சின்னிக்கு யந் 
திரம். 

90 
மெய்ய சின்னியின் 

90 


மெய்ய 


ராடி கட்டுதல் 
ராடி கட்டும் வகை 


* ... 72 

72 


குணம் 


பணம் 


லே 


லேபம் 


33 


மேல் மூச்சுக்கு எண் 

ணெய் 
மேனி 


வ 


40 
37 


| 


வசுவாசி . 

42 
வயிறு போதல் 

70 
வரட்கணத்துக்கு ( ப் பரி 
காரம் ) 

141 , 148 
வரட்கணம் 

118 
வரட்புள் குணம் 

..... 99 
வரட்புள்ளுக்கு ( ப் பரி 
காரம் ) 

... 139 
வலிப்புக்கு ( சகலத்துக் 
கும் ) மருந்து 

23 
வலிப்புக்கு மருந்து 137 , 150 
வலிப்பு சன்னி 

113 
வலிப்பு மாந்தம் 
வறக்கணை 

... 27 
வறக்கணைக்கு( ப் பரிகா 
ரம் ) 

27 
வறக்கணையின் குணம் .... 27 
வறட்பிணி 

74 
வறட்பிணிக்கு 
( மருந்து ) 

74 , 75 
வறள் மாந்தம் 

112 
வற்றி உலரும் பிள்ளை 
களுக்கு திரவ்ய நெய் . 34 


யந்திரம் ( அக்கினி என் 
னும் பேய்க்கு ) 

12 
. ( கண்டி தோஷத் 
துக்கு ) 

2 
ஷை ( கொடி என்னும் 
பேய்க்கு ) 

7 
ஷை ( சாமுண்டி - என் 
னும் பேய்க்கு ) 

3 
ஷை ( துடரி என்னும் 
பேய்க்கு ) 

3 . 
ஷை -- ( பிரங்காள 
முனிக்கு ) 

8 
க்ஷ (பேனாகாடி 
பேய்க்கு ) 

5 
ஷை ( மாகாளி என்னும் 
பேய்க்கு ) 

9 
ஷை ( மாமுண்டி என் 
னும் பேய்க்கு ) 

6 
ஷை (மாமுனி தோஷத் 
துக்கு ) 

5 
ஷை ( வால்கிரி எல்லா 
வற்றிற்கும் ) 

78 
யக்ஷி தோஷம் 

103 


... 113 


.... 


+ 


வா 


ர 
ரத்தக் கடுப்புக்கு 
( மருந்து ) 

148 
ரத்த சுரம் 

136 


. 132 


வாத கரப்பானுக்கு 
(மருந்து) 

179 
வாதகரப்பான் 
வாத 

பித்த சிலேஷ்ம 
நிலை 

135 


200 


பக்கம் 


பக்கம் 
வால்கிரிக்குக் 

குளிசம் 
கட்டல் 

62 
வால்கிரிசைக்கு செய்யும் 

படிக்கு ( பரிகாரம் ) ... 1 
வால்கிரி தோஷத்திற்கு 
மந்திரம் 

64 


23 


வாந்திக்கு மருந்து 62 , 63 , 155 
வாந்திக்கும் பிராந்திக் 
- கும் குளிர் சுரத்திற்கும் 
( மருந்து ) 

61 
வாய்ப் புண்ணுக்கு 
( கெந்ததாளி கஷா 
யம் 

32 
வாய்ப்புண் தோஷத்தின் 
குணம் 

13 
வால் கரப்பான் 

63 
வால காமாலைக்கு 

( மருந்து ) 
வால கிறுகை 

25 
வால குமா குண்டனுக்கு 
மாத்திரை 

23 . 
வால குமா கண்டன் 22 
வால 

குமா 
( மருந்து ) 

23 
வால குமான் குணம் 

23 
வாலை கருங்கிரந்திக்கு 
எண்ணெய் 

37 
கருங்கிரந்தியின் 

37 
கரப்பாணுக்கு 
எண்ணெய் 

38 
வாலைக் கரப்பான்குணம் . 38 
வாலைக்கு ( பெரிய ) 
மருந்து 

63 
வாலை செங்கிரந்தி குறி 
கள் 

36 
வாலை செங்கிரந்திக்குப் 
பரிகாரம் 

36 
வாலை 

செங்கிரந்திக்கு 
மருந்து 

37 
வால்கிரி எல்லாவற்றிற் 
கும் யந்திரம் 

78 
வால்கிரிசை 

1 


விக்சலுக்கு ( மருந்து ) .... 61 
விக்கல் அதிசாரத்திற்கு 
( மருந்து ) 

166 
விளக் கொடுண்ணன் 97 
விளக்கொளிக்கண்ணன். 97 
விஷ கணம் 

116 
விஷச்சாறு 

29 
விஷ தோஷத்திற்கு 
( குழந்தைகளுக்கு மந் 
திரம் 

59 
விஷமாந்தத்திற்கு 
( மருந்து ) 

176 
விஷ மாந்தம் 

111 


... 


வாலை 

குணம் 
வாலைக் 


1 .. 


வெ 
வெட்கை 

175 
வெட்கைக்கு ( மருந்து ) . 175 
வெண் கண்ணன் 

98 
வெதுப்படக்கித் தண்டு . 41 , 

43 
வெதும்பல் 

8 . 
வெருவிப் பார்த்தல் 88 
வெள்ளுடைப்பது 

43 


ல தோஷத்து க் 
மருந்து 


ஸர்வ கணத்திற்கும் 
( மருந்து ) 


183 


BULLETIN OF THE GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY, MADRAS . 


AN APPEAL . 


The Government Oriental Manuscripts Library , Madras, is unique in point 
af variety and vastness of collections covering a very wide field of Indian Litera 
ture in Sanskrit, Tamil, Telugu , Kannada , Malayalam , Mahratti, Arabic, Persian 
and Urdu . The dates of several of the manuscripts go back to many hundreds of 
years , From an academic point of view , these collections contain some very 
interesting specimens of Literary , Scientific, Historical and Artistic importance . 
A large number of them have not yet been printed and some of them are available 
only in this Library . With a view to placing these manuscripts in the hands of 
the public in a printed form , the Government of Madras were pleased to sanction 
the starting of a BULLETIN under the auspices of the Government Oriental 
Manuscripts Library . For the present only two numbers are issued in a year . 
They contain critical editions of original works in Sanskrit, Tamil, Telugu , 
Kannada, Malayalam , Mahratti, Persian and Urdu . The annual subscription 
is only Rs. 4 inland and 8 shillings foreign . Scholars, Patrons of Culture, 
Universities, Public Libraries and Educational Institutions are requested to 
enrol themselves as susbscribers for this Bulletin and thus encourage the cause 
of Oriental Studies and Culture . 

A few copies of back numbers are available for sale , post free, at the follow 
ing prices which should be sent in advance . 
Vol. I , No. 2 , July to December, 1948 

Rs : 2 . 

Rs . 4 . 
Vol. II, 1949 
Vol . III, 1950 

Rs . 4 . 
Vol . IV , 1951 

Rs . 4 . 


T. CHANDRASEKITARAN . 

Curator, 
Government Oriental Manuscripts Library . 


TRIPLICANE, 
MADRA5-5 . 


LIST OF CATALOGUES PUBLISHED BY THE 
GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY , 

MADRAS . 


SANSKRIT . 


DESCRIPTIVE CATALOGUES. 


Numbers. 


Price . 


RS A. P. 
0 12 : 0 
0 12 0 
2 0 0 
1 12 
1 8 0 
1 80 
I 4 0 
1 8 0 
1 4 0 
1 4 0 


1 4 0 


1 12 0 


* Vol . 1. - Part I , Vedic Literature 

I to 46 
* Vol . I. -Part Il . Vedic Literature 

47 to 245 
* Vol . I --Part III . Vedic Literature 

246 to 852 
* Vol . 11. - Vedic Literature 

853 to 1245 
* Vol. 1I1.-- Grammar. Lexicography aod Prosody 

1246 to 1805 
* Vol. IV. -Part ) . Ithihasa and Purāna 

1806 to 2337 
* Vol. IV . - Part II. Upapurāṇas and S.halamähätmyas 

2.38 to 2610 
* Vol. V. - Dharmaśāstra 

2611 to 3045 
* Vol. VI . - Dharmaśāstra 

3046 to 3427 
* Vol . VII. - Dharmaśāstra 

3428 to 3872 
* Vol. VIII.- Arthaśāstra , Kāmaśāstra and Systems of Indian 
Philosophy - Nyāja 

3873 to 4334 
* Vol. IX . - Systems of Indian Philosophy - Vaišeşika, Yoga , 
Mimāmsă and Vedānta - Advaita Philosophy 

4335 to 4780 
* Vol. X .-- Systems of Indian Philosophy - Dvaita, Viśiştādvaita 
and Saiva Vedāntas 

4781 to 5192 
Vol XI.- Systems of Indian Philosophy 

5123 to 5558 
Vol . XI!. - Religion 

5550 to 6266 
Voi : XIII.- Religion 

6267 to 7006 
Vol. XIV . - Religion 

7007 10 7729 
Vol XV - Religion 

7730 to 8165 
Vol . XVI. - Religion , Vrata and Pūjā 

8166 to 8780 
Vol . XVII . – Stotras 

8 81 to 9357 
Vol. XV1I1. – Stotras - Prasamsā Stotras 

9358 to 10540 
Vol . XIX ,Stotr aş -- Prasamsă Stotras 

10541 to 11450 
Vol XX -- Kavyas 

..11451 to 12143 
Vol . XXI. - Kavyas 

12144 to 12783 
Vol. XXII . - Rhetoric, Poetics, Music , Dancing and Silpa 
śāstra 

..12784 to 13068 
· Vol. XXIII. - Medicine 

..13969 to 13391 
Vol. XXIV . --Jyotişa 

. : 13382 to 14076 
* Vol . XXV. - Supplemental 

..14077 to 14560 
Vol. XXVI. --Supplemental 

..14561 to 15000 
Vol. XXVII. - Supplemental 

..15001 to 15692 
Vol . XXVIII . - Supplemental 

15693 to 16200 
Vol. XXIX - Supplemental 

..16201 to 16700 
Vol. XXX .- Supplemental 

..16701 to 17200 
Vol . XXXI. Supplemental 

. .17201 to 17700 

TRIENNIAL CATALOGUES , 
* Vol.I.A ( 1911—13 ) 

1 to 342 
* Vol . I - B ( 1911-13 ) 

:: 343 to 573 
* Vol . I.C ( 1911-13 ) . 

574 to 801 
Vol. II- A ( 1914-16 ) 

802 to 13297 
Vol . II.B ( 1914-16 ) 

1330 to 1456 
Vol . II - C (1914–16 ) 

1457 to 1942 ) 
* Vol . III - A (1917–19 ) 

1943 to 2348 
* Vol . III - B (1917-19 ) 

2319 to 2679 
* Vol . 111 -C ( 1917–19 ) 

2680 to 2894 
Vol . IV - A ( 1920-22) 

2895 to 3203 
Vol . IV - B ( 1920-22 ) 

3²04 to 3634 
Vol . IV- C ( 1920-2 ) 

3635 to 4155 
* Vol , V - A ( 1923-25 ) 

4156 to 4300 
Vol. V - B (1923-25 ) 

4301 to 4415 


1 12 0 
1 12 0 
1 12 0 
1 12 0 
1 12 0 
1 120 
1 120 
1 12 0 
1 12 0 
1 120 
2 12 0 
300 


4 0 
1 8 0 
3 2 0 
2 4 0 
2 12 0 
5 14 0 
3 12 0 
3 2 0 
7 10 0 
11 12 0 


2 0 0 
1 60 
160 


18 2 0 


6 0 0 
600 
4 4 0 
9 0 0 
8 00 
10 00 
4 0 0 
2 8 0 


* 


3 


SANSKRITcontd . 
TRIENNIAL CATALOGUES -- ( cont.) 

Numbers. 

Price . 

RS . A P. 
Vol. V - C (1923-25 ) 

4416 to 5041 5 12 0 
Vol. VI ( 1926-28 ) 

5042 10.5 80 10 0 0 
Vol. VII ( 1929-31 ) 

5381 to 5532 2 14.0 
Vol. VIII ( 1931-32-1933-34 ) 

5533 to 5700 1.4.0 
.Vol. IX ( 1934-37 ) 

5701 to 5996 
Vol. X - A ( 1937-38 to 1939-40 ) 

597 to 6496 14 10 0 
Vol. X - B and X- C ( 1937-38 10 1939-40 ) 

6497 to 7496 In the press. 

GENERAL . 
Alphabetical Index of Sanskrit Manuscripts , Part I. 

13.120 
Alphabetical Index of Sanskrit Manuscripts, Part II 

10 00 
Alphabetical Index of San krit Manuscripts , Part III 

3 6 0 
Author Iudex of Sanskrit Manuscripts 

180 
TAMIL . 

DESCRIPTIVE CATALOGUES . 
Vol I. -Alphabet, Primer . Lexicography , Grammar and 
Literature 

1 to 511 1 14 0 
Vol. 11.- Itihāsa, Purāņa, Religion and Philosophy (Vaişņa 
vism ) 

512 to 1122 2 2 0 
Vol. IIÍ.--Religion and Philosophy ( Saivism ) 

1123 to 1620 6 0 
Vol . IV.- Religion and Philosophy ( Saivism ) 

16 1 to 1867 3 10 : 0 
Vol . V. - Alchemy, Medicine , Magic, Witchcraft and Supplement 1868 to 2173 6 0 
Vol . VI.Miscellaneous 

2174 to 2725 19 120 
Vol. VII . -Local Records 

2726 to 2949 13 40 
Vol. VIII . - Local Records 

2950 to 3169 In the press. 
TRIENNIAL CATALOGUES. 
Vol . I. -Miscellaneous ( 1910-13 ) 

1 to 114 1 60 
Vol . II. - Miscellaneous ( 1914-16 ) 

115 to 310 4 14 0 
Vol . 111.Miscellaneous ( 1917-19) 

311 to 419 5 0 0 
Vol. IV . - Miscellaneous ( 1920-22) 

40 to 535 5 0 
Vol . V .-- Miscellaneous ( 1923-25 ) 

.536 to 859 6 8 0 
Vol. VI. - Miscellaneous ( 1926-28 ) 

860 to 952 4 10 0 
Vol VII .- Miscellaneous ( 1929-34 ) 

953 to 1055 2 6 
Vol. VIII . - Miscellaneous ( 1935-43) 

1056 to 1473 34 14 0 
Vol. IX . - Miscellaneous ( 1944-49 ) 

1474 to 1605 13 S 0 

GENERAL . 
Alphabetical Index of Tamil Manuscripts . Vol. J. 

5.4.0 
Alphabetical Index of Tamil Manuscripts, Vol . II 

12 6 0 
Alphabetical Index of Tamil Manuscripts, Vol. 111 Local 
Records 

8 6 0 
Author Index of Tamil Manuscripts 

3 10 
TELUGU . 

DESCRIPTIVE CATALOGUES. 
Vol . 1 .-- Ithihāsa , Purāņa and Māhātmya 

1 to 369 2 12 
Vol . II ( 1 ) .- Srågāra Prabandhas 

370 to 016 1.0.0 
Vol . II ( 2 ) .- Srngāra Prabandhas 

617 to 806 4 0 0 
Vol. 111 .-- Śrógāra Prabandhas 

807 to 941 3 14 0 
Vol. IV . - Prabandhas - Dvipadakāvya 

942 to 1221 5 12 0 
Vol . V.- Grammar , Prosody and Lexicography 

1222 to 1 95 3 6 0 
Vol . VI.-- Vacana Kavyas 

1396 to 1466 1 40 
Vol. VII . - Satakas 

1467 to 1833 5 6 0 
Vol . VIII. - Yakşagānams and Dandakams 

1834 to 2040 4 10 0 
Vol 1X .- Vedānta 

2041 to 2273 21 12 0 
Vol . X.Ganita and Jyotişa 

2274 to 2399 13 00 
Vol , XI . -Medicine 

2400 to 2181 6 8 0 
Vol . XII . - Music ( Sangita ) 

2482 to 2592 7 6 0 
Vol. XIII . -History 

2593 to 2657 

4 14 0 
Vol. XIV . ~ Local tracts ( Mackenzie Collections ) 

1 to 150 
TRIENNIAL CATALOGUES . 
Vol. I. Miscellaneons ( 1910 13 ) 

1 to 137 1 60 
Vol . II . - Miscellaneous ( 1913-16 ) 

138 to 292 2 6 0 
Vol . 111. - Miscellaneous ( 1916-19 ) 

293 to 539 6 0 0 
Vol . IV . - Miscellaneous 1919-22 ; 

560 to 715 7 14 0 
Vol . V , --- Miscellaneous ( 1922-28 ) 

716 to 812 3 00 
Vol. VI. - Miscellaneous ( 1928-41) 

813 to 1069 25 12 0 


In the press. 


4 


TELUGU - conta , 


Numbers , 


Price . 
RS , A. P. 


3 12 0 


I to 138 
139 to 317 
318 to 476 
477 to 825 
826 to 1038 


6 0 0 
4 12.0 
6 12 0 
21 120 
35 2 0 


In the press . 


2 40 


GENERAL 
Alphabetical Index of Telugu Manuscripts 

KANNADA , 

DESCRIPTIVE CATALOGUES. 
Vol. I .-- Grammar, Lexicography , Prosody, Itibāsa and Purāna 
Vol . II.Itihāsa and Purāpa 
Vol . III. Religion - Agama 
Vol. IV.- Religion - Agama, Viraśaiva and Christianity 
Vol . V.- Religion and Kavyas 
Vol. VI . - Kavyas 

GENERAL 
Alphabetical Index of Kannada Manuscripts 

MALAYALAM , 

DESCRIPTIVE CATALOGUES . 
Vol. 1 Miscellaneous 
Vol . II Do. 

GENERAL . 
Alphabetical Index of Malayalain Manuscripts 

ISLAMIC LANGUAGES. 
Descriptive Catalogue of Islamic Manuscripts, Vol . I 
Descriptive Catalogue of Islamic Manuscripts, Vol. 11 
Alphabetical Index of Urdu Manuscripts 
Alphabetical Index of Persian Manuscripts 
Alphabetical Index of Arabic Manuscripts 

MARATHI. 
Alphabetical Index of Marāthī Manuscripts 
Subject Index of Marathi Manuscripts 
Descriptive Catalogue of Marāthi Manuscripts - Kaifiyats 


1 lo 351 
352 to 368 


8 2 0 
2 8 0 


0 2 0 


13 14 ° 0 
16 12 0 
0 2 0 
1 2 0 
080 


In one volume 


9 14 0 


In the press. 


N.B. - * The books marked with an asterisk are out of stock . 


LIST OF BOOKS . PUBLISHED BY THE GOVERNMENT 

SHED BY TUR COU 
ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, MADRAS, 
UNDER THE MADRAS GOVERNMENT ORIENTAL 

MANUSCRIPTS SERIES . 


Serial 
Number 


Name of the work . 


Name of the Editor. 


Language 


Price. 


1 . 


SANSKRIT. 


Rs , A. P. 

0 12 0 


2 . 
3 . 


Do. 
Do. 


2 
2 


8 0 


Do. 


7 12 0 


5 . 


Do. 


1 


2 0 


6 . 


Do. 


3 


7. 


Do. 


2012 0 


8 . 


Do. 


In the press. 


* S a I va siddhānta- . M. Rangacarya, M. A. 
saógraha 

Rao Bahadur . 
* Gapita - sārasangraha. 

Do. 
Padya - cūdāmaņi with 

Do. 
commentary 
Brahma - siddhi with Mahāmabopādhyāya S. 
commentary 

Kuppuswami Sastri . 
Ratneśvara - prasādana- P.P. S. Sastri 

nāțakam 
Rāmānuja - campū with 

Do. 
commentary 
Mahābhāşya with the P. P.S. Sastri & Dr. A. 
commentary of Kai 

Sankaran , 
yata and super - com 
mentary - Pradipodd 
yotana 

of Annam 
bhatta, Vol. I. Ahni 

kas 1 to 4 . 
Šāstradīpikā with the P. P. S. Sastri 

commentary Ma y ů - 

khāvali 
Bäla bhārata with com 

Do. 
mentary 
Nayā mañjarī 

Do. 
Damarukam with com 

Do. 
mentary 
Śrógāra prakāśa , Part I. 

Do. 
Mahābhāşya with the T. Chandrasekharan , 

commentary of Kai M. A .. L.T. 
yata and the super 
commentary Pradi . 
poddyotana of Ar 
nambhafta. Vol. II . 

Ahnikas 5 to 9 . 
Nanpur Kändikaiyurai . 

Do. 
Māņikka - vācakar Am 

Do. 
māņai . 
Adi- parvattádi-parvam . 

Do. 
Vasu - caritiiram . 

Do, 


9. 


Do. 


2 


0 0 


10. 


Do. 


Do. 


2 
0 


8 0 


12. 
13 . 


1 


8 0 


Do. 
Do. 


In the presse 


14 . 


TAMIL . 


In the press. 


15 . 


Do. 


Do. 


16 , 
17 . 


Do. 
Do. 


Do. 
Do. 


18 . 


Do. 


Sakala -nīti -kat hä - n i 

dhānamu . 


TELUGU . 


Do. 


19. 
20 . 


Do. 
Do. 


Do. 
KANNADA . 


Do, 
Do. 


Pañca - tantramu . 
Sundara - kāņdam (Rāmā 

yanam ) by Venka 
matya . 
Bhāgavatam Bhāsā 
Rangābhyāsam . 


21 . 
22 . 


Do. 
Do. 


MALAYALAM 

Do. 


Do. 
Do. 


N. B - No. 5 is available at the Balamanorama Press , Mylapore , Madras. 

Nos 8 to 12 are available at the Sri Vani Vilas Press, Srirangam . 
* The books marked with an asteriskare out of stock . 


LIST OF BOOKS PUBLISHED BY THE GOVERNMENT 
ORIENTAL MANUSCRIPTS LIBRARY , MADRAS , 
UNDER THE MADRAS GOVERNMENT 

ORIENTAL SERIES . 


Serial 
Number : 


Name of the work . 


Name of the Editor . 


Language. 


Price . 


Tamil 


Rs. A. P. 

1 10 0 


Do. 


3 14 0 
4 8 0 
500 


Do. 


Do. 


4 10 0 
5 0 0 
5 8. O 
5 0 0 


Do. 


Do 


1 8 0 


Do. 


1 


6 0 


Do. 


1 


8 o 


Telugu 


1 120 


Do. 


3 12 0 


212 0 


Do. 


I. Kappal Sättiram 

T. P. Palaniappa Pillai, 

B.O. L 
II. Anubhava Vaiddiya Mu- Dr. C. Dorairajan & Dr. 
rai . Volumes I & II . C. S. 

Uttamarayan , 

H.P.I.M. 
Vol. 1 

Vol . II 
III. Attāna Kölāhalam Tirumalai Sri Sailä 

Sarma 
IV . Upadēsa -kāndam Volu- V.S. Chengalv araya 
mes I, II & III. , 

Pillai , M. Ā . 
Vol . I 
Vol. II 

Vol. IIT 
V. Colan Pūrva Pattayam C. M. Ramachandra 

Chettiar , B.A. , B.L. 
VI . Kongadeśa Rájākka ! 

Do. 
VII . Sivajñāna - dipam 

T. P. Palaniappa Pillai , 

BOL . 
VIII . Datca - näyaņār Vaiddiya Dr. K. Tyagara jan , 
Attavanai 

L.I.M. 
IX . Abhinaya - darpaņamu T. V. Subba Rao , 

B.A., B.L. 
X. Auşadha.yogamulu Dr. Veturi Sankara 

Sastri 
XI . Vaidya Nighantuvu 

Do. 
XII . Dhanur - vidyā Vilasamu Veturi Prabhakara 

Sastri 
XIII . Yóga -darśana- visayamu . Vedam Lakshmi Nara 

yana Sastri, B.OL. 
XIV . Khadgalaksana Siromaņi N. Venkata Kao , M.A. 
XV . Tantra - s ār a sangraha Vaidyaratna, Dr. M. 

( Vişanārāyaṇīya ) Doraiswami Ayyangar 
XVI . Bhargava nāļikā 

Dr. C. Kunhan Raja, 

M.A. , D. Phil . 
XVII. Hariharacaturangam S. K. Ramanatha Sastri 
XVIII, Brahma - sútravștti-Mi- P.S. Rama Sastri 

tākşarã of Annam . 

batta 
XIX, Nyāyasiddhānta -tattvā . S. Subrahmanya Sastri , 

mptam of Srinivasa B.O. L. 
XX . Garbha.cikitsa 

Dr. N. Madhava Menon , 

A.M.A.C. , 
XXI . Vāstulakşanam and Sil- S. K. Ramanatha Sastri 

pavişayain 
XXII . Kanakku - säram - Băla- Dr. C. Achuta Menon , 
prahodham 

B.A. , Ph . D. 
XXIII. Kanakku - sāram 

Do. 
XXIV . Krijākramam 

P. Narayanan Kutty 

Menon, M.A. 
XXV. Lõkõpakāra of Cāmuṇ- H. Sesha Ayyangar 

daraya 
XXVI. Ratta atam 

Do. 
XXVII . Vaidya -sära -sangraha Vaidyaratna Dr. G 

Srinivasamurti, B.A., 
B.L., M.B. & C.M. 


Da . 


1 2 0 


Do. 
Sanskrit 


1 12 0 
15 4 0 


Do. 


6 0 0 


Do , 
Do. 


6 8 0 


7 0 0 


Do. 


2 8 o 


Malayalam 


3 8 0 


Do. 


2 0 0 


Do. 


2 0 0 


Do. 


2 12 0 


. 


Do. 


2 4 0 


Kannada 


8 0 0 


Do. 
Vol. I 


4 4 0 
In the press 


7 


Language. 


Price . 


Kannada 


4:20 


Do 


6 14 0 


1 8 0 


Serial 

Name of the work Name of the Editor 
Number , 
XXVII . Aśva - śāstram of Abhi Dr. P. Srinivasa Rao & 
nayacandra 

H Sesha Ayyangar 
XXIX . Auşadhagalu - Vaidya Vaidyaratna Di. G 
Visaya 

Sriniva s amurthis 
B.A , BL ., M.B. & 

CM . 
XXX . Sangīta -ratnākara M.Mariappa Bhat , 

M.A. , L.T. 
XXXI. Süpa Sastra 

U. Sitaramacarya 
XXXII Jami-al-Ashya 

Afzal -ul - Ulama. Hakim 

Abdul Qadir Ahmed 

Sahib 
XXXIII . Tibb- e- Faridi 

Do. 
XXXIV . Tahqiq - al - Buhran 

Do. 
XXXV. Safinai- al-Najat 

Janab Rahim Ahmed 

Farooqui, M.A. 


2 0 0 


13 80 


Do. 
Do. 
Do. 


84 0 
18 0 
1 10 0 


Serial Nos, XXXVI to LXX were published under the auspices of the 
TANJORE MAHARAJA SERFOJI S SARASWATHI MAHAL LIBRARY . TANJORE. 


Tamil 


2 8 0 


Do. 


5 0 0 


Telugu 


600 


Do. 


2 0 0 


Sanskrit 
Do. 


9 00 
6 0 0 


Do. 


3 4 0 


Do. 


2 40 


Malayalam 


1 8 0 


Do. 


8 00 


Do 


11 00 


LXXI . Vaiddiyak Kaļañciyam Dr. C. N. Kuppuswami, 

H.P.I.M. , & Dr. V. S. 

Parvati, L.I.M. 
LXXII. Anubhava - v a id di ya 

Do. 
murai , Vol . III . 
LXXIII. Anubhava Vaidyamu Dr. Mulugu Visvesvara 

Sastri, H.P.I.M. 
LXXIV . Saivācāra- sangrahamu Vidvan G. J. Somayaji, 

M.A. , LT . 
LXXV, Arogya -cintamani Dr. N. Visvanatha Sarma 
LXXVI. Tattvasāra with Ratna- Karappankad V.S. Ven 
sāriņi 

katacaryaswami, 
LXXVII. Sūtrărthāmstalahāri Dr, R. Nāgaraja Sarma . 

M.A , Ph.D., L.T. 
LXXVIII . Ratna - dipikā and Rat- Sri P. S. Rama Sastri 

na śāstram 
LXXIX . Aśva - cikitsa 

Dr. C. K. Velayudhan 

Nair, B. V. Sc . 
LXXX, Phalasāra-samuccaya Dr. C. Achutha Menon . 

B.A. Ph.D 
LXXXI , Mahā - sāram 

Dr. M. K. Vaidyar, 

A.M.A.C. 
LXXXII. Saptarişi- nādi 

Professer K. Natesan 
LXXXIII. Karnataka Rājākkaļ V. , R. Ramachandra 

Savistāra Carittiram Dikshitar , M.A. 
LXXXIV . Bharata - siddhāntam 7. Sambamurti , B.A. , 

B.L. 
LXXXV . Pillaippiņi.Vâkatam Vaidyaratna Dr. M. 

Duraiswami Ayyangar 
LXXXVI. Anubhava Vaiddiyam Dr. C N. Kuppuswami , 
Vol . IV 

H. P. I , M. 
LXXXVII. Mājpu- Vākatam 

Dr. I. M. Aziz u ddin , 

B.A., G.M.V C .; B.V. 

Sc. , Ph . D. ( Edin .) 
LXXXVIII . Brahma Vidyā Sudhār- V. V. Krişna Rao , B.A. 

pavamui 
LXXXIX . Răgatāla Cintamani T. V Subba Rao , B.A. , 

B.L. 
XC . Vaidya - cintāmaņi Dr. Mulugu Visvesvara 

Sastri , H.P.I.M. 
XCI . Kumāra Rāmuni Kathā Dr. N. Venkatarama 

nayya , M.A , Ph.D. 
XCII . Kātamarāju Caritra Sriv. 

Prabhakara 

Sastri 
XCIII . Deva -keralam (Candra- Sri T. S. Ranganatha 
kala -nadi) 

Josyar 


Tamil 
Do. 


20 00 
In the press . 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do , 


Do. 


4 


Do. 


Telugu 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Sanskrit 


Do 


8 


Price 


In the Press 


Do. 


Do. 
Do. 


Serial 

Name of the work , Name of the Editor, Language, 
Number, 
XCIV . Patañjala - Yogasūt ra . P.S Rama Sastri and Sanskrit 
bhāşya -vivaragam S. R Krishanamurti 

Sastri 
XCV . Kiţi - vapdu - sainvādam V. H. Subrahamanya Malayalam 

Şastri 
XCVI. Advaita - vedāntam S. K. Ramanatha Sastri Do. 
XCVII . Bārhaspatya -sūtra with Dr. c . Achyuta Menon , Do. 
Commentary 

B.A., Ph. D. 
XCVIII. Karana - paddhati 

Do. 

Do. 
XCIX . Yöga - sāram 

Dr. M. K. Vaidyar A.M. Do. 

A.C. 
C. Vaidya -sära - sangraha Vaidyaratna Dr. G Srini 

Kannada 
Volume II 

vasamurti , B.A. , B.L., 

M.B. & C. M. 
CI . Sadguru - rahasya Sri M. Mariappa Bhat , Do. 

M , 4. , LT 
CII. Shawakil- al -Hur 

Dr. M.Abdul Hag , M.A. Arabic 

D. Phil . 


Do. 
Do. 


Do. 


2 6 0 


1 


In the press 


Terms of Sales 

Packing, Postage and Sales Tax extra, 
25 per cent discount will be allowed to all bona fide book -sellers. 
Books will not be sent by V. P. P. 

The cost of the books together with the sales tax , packing and postal charges, 
should be sent in advance to : 


THE CURATOR , 
GOVRRNMENT ORIENTAL MANUSCRIPTS . 
LIBRARY, UNIVERSITY BUILDINGS . 
TRIPLICANE, MADRAS 5. 

INDIA . 


M, Li J. PRESS, MADRAS -- 4 . 


